Registered No. M. 2390 ‘ "SIDDNANT HAN" 


Vol. 41-3௨ 7 
42-௫0. S4BYO 


* 
| 


சைவ டத்தாந்த மகா ௪மாஜத்‌ இங்கள்‌ வெளியீடு 
*தன்க டன்னடி யேனையுந்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி செய்து இடப்பதே ' 


ர்‌ 41 லேக ஆடி 1968 ஜுலை இதழ்‌ 7 
உள்ளுறை பக்கம்‌ 

திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 186 

திருக்கோட்டாறு 199 

திருக்குறளில்‌ இறையுண்மை 02 

அப்பர்‌ சுவாமிகள்‌ 06 

ந செய்திகள்‌ 


இதழாசிரியர்‌ : மு. அருணாசலம்‌, எம்‌, ஏ., 
துணையிதழாசிரியர்‌ : வித்துவான்‌ அம்பை. இரா. சங்கரன்‌, 
சைவ சித்தரந்த மகர சமரறம்‌, 
12, இழக்கு மாடவீஇ, மயிலாப்பூர்‌, சென்னை-4: 


சமாசச்‌ செயற்குழுக்‌ கூட்ட அறிவிப்பு 


சென்னை மயிலாப்பூர்‌ குருநாத முதலி தெருவிலுள்ள 
சமாச அலுவலகத்தில்‌ 98--7--62 ஞாயிற்றுக்ழமை 
காலை 9-30 மணிக்குச்‌ சமாசச்‌ செயற்குழுக்கூட்டம்‌ 
நிகழும்‌. அவ்வமயம்‌ வரவு செலவுக்‌ கணக்கு, ஆண்டு 
விழா பிற இன்றியமையாச்‌ செய்திகள்‌ பற்றி ஆலோசிக்‌ 
கப்பெறும்‌. செயற்குழு உறுப்பினர்கள்‌ யாவரும்‌ வந்து 
கலந்துகொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பெறுகன்‌ மனா. 

(செயலாளர்‌ ) 


பிற செய்திகள்‌ 


திருமுறை காவலர்‌ ௮. சோமசுந்தரஞ்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ அளித்த பொருளுதவியால்‌ ஏற்பட்ட சமாசக்‌ 
கட்டிட டி.ரஸ்டின்‌ ஆதரவில்‌ ஈம்‌ சமாசச்‌ சார்பில்‌ 11-6-68 
செவ்வாய்‌ மாலை 7 மணிக்குத்‌ தருமயிலைக்‌ கபாலீச்சுர த்தில்‌ : 
வித்துவான்‌. குலசை. ப. இராமநாத பிள்ளை அவர்கள்‌ 
உ சம்பந்தர்‌ ” என்னும்‌ பொருள்பற்றிச்‌ சொற்பொறிவால்‌ 
மினார்கள்‌. 

மேலும்‌ ல்‌ 80-6-88 ஞாயிறு மாலை 6 மணிக்குத்‌ திரு 
மயிலைக்‌ கபாலீச்சுரத்தில்‌ திரு. 7. 5. இராமலிங்கம்‌ பிள்ளை 
எம்‌. ஏ., பி. எல்‌. (தமிழகக்‌ சட்டத்‌ துறைச்‌ செயலாளர்‌ ) 
அவர்கள்‌ தலைமையில்‌ மாணிக்கவாசகர்‌ திருகாளும்‌ வித்து 
வான்‌ இரு, வை. சுந்தரேச வாண்டையார்‌ அவர்கள்‌ இயற்‌ 
மிய '' திருமயிலைத்‌ தேவாரத்‌ திருப்பதிகமும்‌ வாயிலார்‌ 
நாயனார்‌ புராணமும்‌”? விளக்கவுரையுடன்‌, என்னும்‌ நூல்‌ 
வெளியீடும்‌ நிகழ்ந்தன. 


சைவப்‌ பெரியார்‌ ௪. சச்சிதாநந்தம்‌ பிள்ளை பி. ஏ., 
எல்‌. டி., திரு, ராவ்சாஇப்‌ ௩ல்‌. முருகேச முதலியார்‌ பி.ஏ. 
இரு. கே. சிதம்பரம்‌ பிள்ளை எம்‌. ஏ., தமிழகச்‌ சுகாதாரத்‌ 
துறைத்‌ துணைச்செயலாளர்‌ முதலியோர்‌ மாணிக்கவாசகர்‌ 
பெருமை இருவாசகப்பெருமை இரு. வாண்டையார்‌ அவர்‌ 
கள்‌ வெளியிட்ட நூற்‌ பெருமைபற்றிப்‌ பேசினர்‌. 
இரு வாண்டையார்‌ அவர்கள்‌ மாணிக்கவாசகர்‌ பற்றிப்‌ 
பேசி ஈன்றி கூறினார்‌. அம்பை சங்கரனார்‌ ஈன்றி கவின்‌ 
றூர்‌. 


Reg. M. 2330 ௨ 


சிவமயம்‌ 


சி ந கு ப 
ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ ௮ம்பிகைபொன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉள்‌ நாடு. 


அ 8லக ௫ ஆடி 1968 ஐூலை இதழ்‌ 7 


திருவாசகம்‌ - சில பாடங்களின்‌ 
விளக்கம்‌ 
-: (ஆசிரியர்‌) :- 


திருவாசகத்தை மாணிக்கவாசகர்‌ திருவாய்‌ மலர்ர்‌ 
தருள, திருச்சிற்றம்பலமுடையார்‌ தமது திருக்கையால்‌ 
எழுதினார்‌ என்று வரலாறு கூறுகிறது. அக்காலத்திலிரும்அ 
அவர்‌ எழுதிய சுவடியின்‌ மூலம்‌, சுவடிகள்‌ பெருகின. 
தமிழ்‌ நாட்டில்‌ திருவாசகச்‌ சுவடி ஒன்றுதான்‌ மற்ற எல்‌ 
லாச்‌ சுவடிகளையும்‌ வீட எண்ணிக்கையில்‌ மிகவும்‌ அதிகம்‌ 
என்னு நாம்‌ கருஅகிறோம்‌. சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்‌ 
கம்‌ வரையில்‌, இருவாசகத்தை யாரும்‌ அச்சிடவில்லை. 1837 
இல்‌ முதன்‌ முதலாகத்‌ தஞ்சை சரபோஜி மன்னன்‌ அதர 
வில்‌, பெரும்‌ புலவசாயிருக்த கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து 
தேசிகர்‌, பல ஏடுகளை வைத அ ஆராய்ந்‌ ௫, அச்சில்‌ பதிப்பித்‌ 
தார்‌. அவமே திருவாசகம்‌ தோன்றிய வரலாறு என்ற 
பெயரில்‌ 101 வரி கொண்ட ஜர்‌ ஆசிரியப்பா பாடிச்‌ சேர்த்‌ 
தார்‌. பின்வந்த பதிப்புக்களில்‌ இவ்வகவலைச்‌ சேர்த்து 
அச்ிட்டிருக்கவும்‌ காணலாம்‌. சிவக்கொழுக்து தேகிகர்‌ 
பதிப்பு (1837) எங்கும்‌ யாரும்‌ இப்போது பார்த்ததில்லை, 


188 சித்தாந்தம்‌ 


அதற்கிணங்கப்‌ பதிப்பிக்க அ௮னர்சையர்‌ போன்றார்‌ பதிப்‌ 
புக்களே உள்ளன. கேசிகருக்குப்‌ பிறகு திருவாசகம்‌ அச்‌ 
சட்ட யாரும்‌ ஏட்டை வைகு ஆராய்ந்தவர்‌ இல்லை, 
ஆனுமுக நாவலர்‌ கூட, முன்னிருந்த பதிப்பை அப்படியே 
அச்சிட்டாபேயன்றி ஏடு வைத்கிப்‌ பரிசோதிக்கவில்லை. 
அகவே, அவருடைய பதிப்பில்‌ நாவலர்‌ பரிசோதித்த என்‌ 
றிராமல்‌ காவலர்‌ முன்னிலையில்‌ பரிசோதித்த பதிப்பு என்று 
பெயர்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌, 


நீண்ட காலத்துக்குப்‌ பின்‌, அகாவன முதல்‌ பதிப்பு 
வெளியாக 120 வருடங்களுக்குப்‌ பின்‌, மர்ரே கம்பெனி 
இராஜம்‌ அவர்கள்‌ சிறந்த பண்டிதர்களே வைத்து நாலை 
ஆராய்ற்௮ பதிப்பித்தார்‌. அவருடைய பதிப்புக்குப்‌ பயன்‌ 
பட்ட ஏடுகள்‌ 77, பழைய பதிப்புப்‌ புத்தகங்கள்‌ 29. 
(இவற்றுள்‌ எமன ஏட்டுப்‌ பிரதிகள்‌, அச்சுப்‌ புத்தகங்கள்‌ 
சிலவும்‌ பயன்படுத்தப்பட்டுளளன.) இப்பதிப்பை ஓட்டி. 
யே பள்ளியகமம்‌ தமிழ்ப்‌ பேரறிஞர்‌ நி. கற்சாமிப்‌ பிளா 
யவர்கள்‌ மிகச்‌ சிறக்க முன்னுசை குமிப்புமையோடு அண்‌ 
ணாமலைச்‌ சர்வகலாசாலை வெளியிடாகப்‌ பதிப்பித்தார்கள்‌. 
இங்குச்‌ சொல்லிய இவ்விரு பதிப்புக்களாம்‌ மிஃச்‌ இறந்த ௩ல்‌ 


லியல்புகள்‌ பல கமமகத்லே கொண்டுள்ளன. 


இங்கு காம்‌ இப்பதிப்புக்களின்‌ சிறப்பை எடுத்துக்‌ கூற 
வில்லை. எழுனவொருல்‌ கேர்க்த பிழைகளைக்‌ காட்டி, 
சைவ மக்கள்‌ கொள்ள வேண்டிய, திருத்தமான பாடம்‌ 
இத என்பதைப்‌ பதிகம்‌ தோறும்‌ முறையாக எடுத்துக்‌ 
காட்ட எண்ணுகிறோம்‌. திருத்தமான பாடம்‌ என்று 
சொன்ன மாத்திசக்தில்‌ அனேகர்‌ மூல பாடத்தை யாரோ 
மாற்றி விட்டார்கள்‌ என்று அஞ்சுகிறார்கள்‌. “மாணிக்க 
வாசஎருடைய சொல்லை ஏன்‌ நீங்கள்‌ தருத்தூிறிர்கள்‌?” 
என்று கேட்கிறார்கள்‌. முதலாவதாக இங்கு இவர்களு : 
டைய இந்த அச்சத்தைப்‌ போக்‌? வேண்டி யிருக்கிறது, 


திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 187 


தொடக்கத்திலேயே, “இப்பாடங்கள்‌ யாருடைய திருத்தங்‌ 
களுமல்ல, மூல ஏடுகளிலே கண்ட பாடம்‌” என்று தெளிவு 
படுத்த எண்ணுகிறோம்‌. மர்ரே கம்பெனியார்‌ வெளியிட்‌ 
டுக்குப்‌ பின்‌ யாம்‌ மிகப்‌ பழைய ஏட்டுச்‌ சுவடிகள்‌ பத்‌.௮க்கு 
மேற்பட்டும்‌ சேகரித்துப்‌ புதிதாக ஆராய்க்தோம்‌. இப்‌ 
பத்தட்‌ சில மிக மிகப்‌ பழையன, அவை எழுதி முர ாறு 
௮ண்டுகளாவ௮ இருக்கலாம்‌. இவற்றுள்‌ கண்ட கருத்துச்‌ 
சிறப்புடைய பாடங்களைப்‌ பார்த்த போத, இவற்றுட்‌ இறக்‌ 
தனவற்றையும்‌, மர்ரே பதிப்பிற்‌ சிறந்தனவற்றையும்‌ எல்‌ 
லோருக்கும்‌ அறிவிக்க வேண்டும்‌. ஏற்றனவற்றை இனி 
யேனும்‌ அனைவரும்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற எண்ண 
முண்டாயிற்று. இதைப்‌ பலருக்கும்‌ தெரிவிக்க எண்ணியே 
இக்குறிப்புக்களை இங்கு எழு ஆகிறோம்‌. 


ஏடுகளில்‌ படிப்பவராலும்‌, எழுஅபவராலும்‌, இவர்க 
ளுடைய கவனக்‌ குறைவினாலும்‌, கல்வித்‌ தேர்ச்சிக்‌ குறை 
வினாலும்‌ பிழைகள்‌ நேரிடும்‌. இவை எவ்வாறு கெமிடுகின்‌ 
றன என்பத. மிகவும்‌ சுவையுடைய ஒரு தனி ஆராய்ச்‌, 
அதற்கு இங்கு இடமில்லை. இங்கு காம்‌ சொல்ல விரும்பு 
வத, இப்போது கிடைக்கின்ற ஏட்டுப்‌ பிரதிகளைக்‌ கூடிய 
வசையில்‌ பார்த ஆராய்ந்‌ பாடங்களைச்‌ செப்பம்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌ என்பதே, (தன்‌ முதலாகப்‌ பதிப்பித்‌ 
தவர்‌ துர்‌ ஏட்டை அல்லன சில ஏடுகளைப்‌ பார்த்தே பிசதி 
செய்த அச்சிட்டார்‌, சில ஏடுகளே அவர்‌ பார்த்திறாக்கக்‌ 
கூடும்‌. பார்த்த ஏட்டில்‌ பிறைகள்‌ இருந்திருக்கக்‌ கூடும்‌. 
ஏட்டைப்‌ படிப்பதில்‌ பிழை நேரும்‌; பார்த்து எழுதியதில்‌ 
பிழை இருக்கும்‌; அச்சில்‌ பிழை நேர்ந்திருக்கும்‌, காலம, 
சென்ற மாற்றாண்டின்‌ முற்பகுதி என்பதை மறக்கக்‌ 
கூடாது, அதன்‌ பின்‌ யாரும்‌ ஏட்டைப்‌ பார்த்து அதற்கு 
இயையத்‌ திருவாசகப்‌ பாடத்தை அமைத்துக்‌ கொண்ட 
தில்லை, நூறு வருடத்அக்கு மேலாகி (1837-1956) மர்ரே 
கம்பெனி - கந்தசாமிப்‌ பிள்ளையவர்களின்‌ பதிப்புக்களில்‌ 


| 89 சித்தாந்தம்‌ 


மட்டுமே ஏகென்‌ பயன்படுத்தப்‌ பெற்றிருக்கின்றன, பரி 
சோ திப்பவர்களின்‌ தகுதிக்கும்‌ கவனத்‌ க்கும்‌ ஏற்பத்‌ 
திருத்தமான லெ பாடங்கள்‌ கிடைக்கின்றன. அச்சில்‌ 
உள்ளதே வேதம்‌ என்பதில்லை. முன்னோர்‌ எழுதி வைத்‌ 
தே இந்த அச்சுக்கு ஆதாரமல்லவா? ஆதலால்‌ பழமை 
யான ஏடுகளின்‌ ஆகாரம்‌ எந்த நிலையினும்‌ நமக்கு உதவி 
யாயிருக்கும்‌ என்பது உறுதி, பொருளின்‌ தெளிவுக்கும்‌, 
சிறப்புக்கும்‌ ஏடுகள்‌ எக்க நிலையிலும்‌ உதவி செய்யும்‌, 


நாம்‌ இங்கு பேசுவது திருவாசகத்தைத்‌ திருத்தும்‌ 
விஷயமல்ல; திருவாசக ஏடுகளில்‌ காணப்படுகிற செம்மை 
யான பாடத்தை மேற்‌ கொள்வது என்பதை மீண்டும்‌ அறி 
வு௮ த.துஇரோம்‌. 


இனி, ஓவ்வொரு பதிகத்திலும்‌ உள்ள சிறப்பான 
பாடங்களைக்‌ குறிப்பிட்டுச்‌ செல்வோம்‌, 


இங்கு ஒன்று கொல்வது ஒருவகையில்‌ பொருத்தமு 
டைய. புஅச்சேரியில்‌ ஈடந்க சமாஜ ஆண்டு விழாவில்‌ 
திருவாசகப்‌ பதிப்பு ஒன்று சமாஜத்தில்‌ வெளியிட வேண்‌ 
டும என்ற பேச்சு வந்த சமயம்‌, காரைக்குடி முத்அப்பட்‌ 
டணம்‌ சொ, ஈாசாயணன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ ஒரளவு பண 
உதவி செய்வதாக வாக்களித்தார்கள்‌. அப்போது சிறிது 
காலம சமாஜம்‌ இதுபற்றிக்‌ கவலை கொள்ளாதிருந்த.து. பின்‌ 
ன-, பலர்‌ பலவி,கமாகத்‌ திருவாசகப்‌ பதிப்பு வெளியிட்ட 
போதிலுங்‌ கூட, சமாஜத்தில்‌ செம்மையான இருத்தமு 
டைய பதிப்பு வெளி வருவன அவசியமே என்ற முடிவு 
செய்தது. அதன மேல்‌ வேலை தொடங்கி இப்போது 
௩டந்‌.து வருகிறது. இடையில்‌ தாமதங்கள்‌ பல குறுக்கிட்ட 
போதிலும்‌, இப்போது விரைந்து முடிக்கும்‌ நிலை ஏற்பட்டி 
ருக்கிறஅ. இச்சமாஜப்‌ பதிப்பில்‌ செம்மையான பரடங்கள்‌ 
பல மேற்‌ கொளளப்பட்டிருக்‌ ன்றன. மிகப்‌ பழைய பதிப்‌ 
புக்களையே படித்தப்‌ பழட உள்ளவர்களுக்கு, சில பாடங்‌ 


திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 189 


கள்‌ புதியனவாய்த்‌ தோன்றக்‌ கூடும்‌. ஆதலால்‌ அவற்றை 
அதிமுகப்படுத்‌து முகமாக இக்கட்டுசை பயன்படும்‌. இங்கு 

பாருள்‌ கூறுவது எமது நொக்கமன்று. பொருள்‌ கூறு 
வதில்‌ ஏற்பட்ட பிழைகளை “சித்தாந்தம்‌! கட்டுரைகளில்‌ பல 
முறை எடுத்துக்‌ காட்டி யிருக்கிறோம்‌. திருத்தமான 
பாடம்‌ இன்னதென்று காட்டுவ கொன்றே எமத ரோக்கம்‌, 


1. சிவபுராணம்‌ :- அடி 24; பழைய பாடம்‌ “எண்‌ 
இறந்‌. புதிய பாடம்‌ “எண்‌ நிறைக்கு, எல்லையிலா 
தானே என்ற பின்னர்‌ சொல்லுவதால்‌ இங்கு எண்‌ எல்‌ 
லையை யிறன (கடந்‌) என்று சொல்வதை விட்‌, முதல்‌ 
வரியில்‌ சொல்லியது போல விண்ணும்‌ மண்ணும்‌ நிறைந்து, 
பின்னர்‌ எண்ணும்‌ நிறைந்த என்று சொல்வது தொடர்‌ 
பாக அமைகிறது. விண்‌ நிறைந்து என்ற முன்‌ வரியோடு, 
முழு எ அகை ஈயமும்‌ கிடைக்கிறது, “எண்‌ நிறைந்த பெருங்‌ 
கருணை” (1977) எனச்‌ சேக்கிழார்‌ சம்பந்தர்‌ புராணத்தில்‌ 
பாடுவதும்‌ காண்க, 


2. கீர்த்தித்‌ தருவகவல்‌ :- அடி 40; 
ப. ஆண்டா னெய்கோன்‌ அருள்‌ வழி இருப்ப 
பு. ஆண்டா னங்கோர்‌ அருள்‌ வழி இருப்ப. 
இங்கு மாற்றம்‌ இரண்டெழு,த்இக்களிலயே; “அங்கு ஜர்‌” 
என்பது அந்த நிலையைத்‌ தெளிவாகச்‌ சுட்டுகின்றது, எங்‌ 
கோன்‌ என்பதில்‌ சுட்டுகின்ற ஈயம்‌ இல்லை, வரி 50: 

ப. பொலிந்திருக் ௫, பு, பொலிர்தினிது : 

அடி 52, 50 காண்‌. எங்குமே இனி என்‌ 2ற உள்ளமை 
புலப்படும்‌, 

3. இரு அண்டப்பகுதி:- அடி. 178: 
ப. குரம்பை கொண்‌ டின்றேன்‌ பாய்த்தி நிரம்பிய, 


பு. குசம்பு கொண்‌ டின்றேன்‌ பாய்த்தினன்‌ நிரம்‌ பிய, 


190 சித்தாந்தம்‌ 


“சிறிய இல்லமாகக்‌ சொண்டு இனிய தேனைப்‌ பாய்ச்ச! 
என்ன பொருள்‌ சொல்லப்பட்டுள்ள ௮. அதனினும்‌ 
பார்ச்க, “சிறிய வரப்பு அமைத்‌ இனிய தேனைப்‌ பாய்ச்சி 
னான்‌” என்ற புதிய பாடத்தில்‌ வினை முடியும ஏற்படுகிறது. 
(கும்பை- சிறு குடிலாகிய உடல்‌; குசம்பு-வசப்பு) பாய்த்தி 
னன்‌ என்ற வினைமுற்று முன்‌ பின்‌ உள்ள வரிகளில்‌ செய்‌ 
தனன்‌, ஏற்றினன்‌, அமைதகனன, ஆக்னென்‌ என்ற வினை 
முறறக்களோடு ஓருங்கியைற்‌.து பொருள்‌ தருவது நயமாக 


உள்ள அ. 


4, போற்றித்‌ திருவகவல்‌ :- அடி 99 : 

ப, ஆவா என்றனக்‌ கருளாய்‌, 

பு. ஆவா என்றெனக்‌ கருளாய்‌, 
திருவாசகம்‌ முழுமையிலும்‌ ௮ ஆ என்ற ஒலியை அஞ்‌ 
சேல்‌ என்று பொருள்படுமபடியாக ஆசிரியர்‌ அதிகம்‌ உப 
யோகிக்கிறார்‌, இங்கு அதை விரிக்கில்‌ பெருகும்‌. ஆகவே 
அஞ்சேல்‌ என்று எனக்கு அருளாய்‌ என்பதே நேசானது. 
வரி 118: ப. ௬ற்றம்‌, பு. சற்ற மும்‌; முற்றுமமையாக இருப்‌ 
பதே சொல்‌ நயமும்‌, இசை ஈய மம்‌ தருகிறது. அடி 182: 

ப அ௮ழிவிலா வானம்தவாமி போற்றி, 

பு. வழுவிலா வானந்த வாரிபோற்றி, 
இறைவனாபெ ஆனந்த வாரி அழிவில்லரதஅ என்று சொல்‌ 
வதினும்‌, உயிர்களுக்கு வழுவாது (தவறா) ஆனர்தம்‌ 
அளிக்கவல்லது என்ற கூறுவதே பொருட்‌ சிறப்புடையது, 


5. இருச்சதகம்‌ :- பாடல்‌ 26, அடி 3: 


ப, வந்தனை, பு. வந்தெனை, 


நீ வந்தாய்‌ என்று சொல்வதினும்‌, வக்கு என்னை (ஆட்‌ 
கொண்டாய்‌) என்று கூறுவது, பொருட்‌ சிறப்புடையதா 
யிருக்கிறது. பாடல்‌ 32, அடி 1-2. 


திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 191 


ப, மேல்நெறி, பு. மெய்க்நெறி. 
சிறப்பு வெளிப்படை, பாடல்‌ 77, அடி4: 
ப. ஈதலாது, பு. இலது அலாஅ, 
எஅகை ஈயம்‌ உடைமை வெளிப்படை, பாடல்‌ 84, அடி 2. 
ப. என்ன, பு, என்னே. 
வினா; ஓசை நயத்தோடு அமைகிறது, பாடல்‌ 85, அடி 8. 
ப. சிறிதே கொடுமை, பு. சிறி தன கொடுமை 
எனது என்று தம்மைக்‌ குறித்து இரங்குவது இழப்பு. 
பாடல்‌ 86, அடி 4: 
ப, வழிவந்த, பு, வழுவாது. 
சிறப்பான தொண்டு செய்அ, நின்‌ தாள்‌ சேர்தல்‌ வழுவ 
மாட்டார்‌ என்பதே பொருள்‌. வழி வந்து என்பதில்‌ 
தொடர்பு இல்லை. பாடல்‌ 87, அடி 2: 
ப. பேசாவுலகம்‌, பு. போசாவுலகம்‌. 

மோனை ஈயம்‌ உடைய. பொருள்‌ ஒன்றே. பாடல்‌ 92, 
அடி 4 : 

ப. பொய்யிலங்‌ கெனப்‌ புகுதவிட்டு, 

பு. பொய்யிலில்‌ கெனைப்‌ புகுதகிட்டு, 
உத்தரகோச மங்கையுள்‌ தம்மை இங்கு இரு என்று நிறுத்தி 
விட்டு இறைவன்‌ சென்று விட்டாராதலால்‌, : இங்கு எனை 
என்பதே பொருளுடைய பாடமாகும்‌. பொய்‌ இலங்கு 
என்று பிரித்து, பொய்‌ விளங்கும்‌ இயல்புடைய ஏன்று 
பொருள்‌ செய்வது பிழை, பொய்யான உலகில்‌ இங்கு 
என்னை என்பசே மாணிக்க வாசகர்‌ வரலாற்றுக்குப்‌ 
பொருக்தய உண்மை. 7 


7. தருவெம்பாவை:- பாடல்‌ 10, அடி.5: 
ப. ஒரு தோழஷ, பு. இழு தோழம்‌. 


192 சித்தாந்தம்‌ 


ஒரு தோழன்‌-ஐப்பற்ற உயிர்‌த்‌ அணைவன்‌ என்று பொருள்‌ 
சொல்லப்படும்‌, ஆனால்‌ ஒரு தோழம்‌ என்பதே சரியான 
பாடம்‌, தோழம்‌ என்பது ஓரு பேரெண்‌. சம்பந்தர்‌ 
தேவாரம்‌ (804) ஒரு தோழம்‌ தேவர்‌ என்ற குறிப்பிடும்‌, 
பரிபாடல்‌ (1. 70) ஒரு தோழம்‌ காலம்‌ என்ற குறிப்பிடும்‌. 
அன்றி நிறைந்குள்‌ சூழலுடன்‌ பல தோழங்கள்‌' என்பன, 
பெரிய புராணம்‌, (941) பாடல்‌ 18, அடி 5: 

ப. பிறங்கு ஒளிசேர்‌ விண்‌; பு. பிறங்கு ஓலிசேர்‌ விண்‌: 
ஒளி பொருந்திய விண்‌ என்பகைவிட, ஒலி சென்று ஒடுங்‌ 
குவகற்கு இடமாகிய ஆகா௪ தத்துவம்‌ என்த பொருள்‌ 
அமைவது சிறந்தது, 


8. ரு அம்மானை :- பாடல்‌ 7, அடி 5; 


ப. தாயான தத்துவனை, பு. தாயானைத்‌ தத்‌. தவனை, 


தாயானை என்று முடிவாக இருப்பது முன்‌ பின்‌ வரும்‌ 
தொடர்களோடு ஈன்கு பொருந்துகிற. பாடல்‌ 8, அடி 5. 
ப, மண்‌ சுமந்து கூலி கொண்டு, 
பு. மண்‌ சுமந்த கூலி கொண்டு, 


சுமந்த என்று பெயசெச்சமாடி கூலி என்ற சொல்லைக்‌ 
கொண்டு முடிவ இறப்பு, பாடல்‌ 18, அடி 1: 


ப. மென்‌ மொழியாள்‌, பு. இன்‌ மொழியாள்‌. 


இன்மொழி என்பதே இயல்பு. திருத்தசாங்கம்‌ (இன்சொல்‌ 
மசகதமே,' *இன்பான்‌ மொழிக்‌ கிள்ளாய்‌' என்ற தொடர்‌ 
கள்‌ காண்க, 


9. இருப்‌ பொற்சுண்ணம்‌ :- பாடல்‌ 13, அடி 3: 
ப. ஐபன்‌, பு. ஐபன. ஏடுகளில்‌ மெய்யெழுத்துக்குப்‌ 


புள்ளி யிராதாகையால்‌ இதைப்‌ புதிய பாடம்‌ என்ன 
கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அன்றியும்‌ பின்னால்‌ 


திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 198 


வரும்‌ தாள்கள்‌ என்ற பன்மைக்குப்‌ பொருந்த ஐயன என்ற 
பன்மை இருப்பதோடு, இச்சீர்‌ விளச்‌ சோயிருப்பது தளைக்‌ 
கும்‌ ஜசைக்கும்‌ பொருந்தும்‌, பாடல்‌ 16, அடி 3 ; 


ப. சேவகம்‌ ஏந்திய, பு. சேவலன்‌ ஏந்திய. 


சே- இடபம்‌, அகம்‌ அகத்தே, இதை விட இடபக்‌ கொடி 
யை வலத்தே ஏந்தினான்‌ என்பஅ இழப்பு. 


11. திருத்தெள்ளேணம்‌ :- பாடல்‌ 7, அடி 2: 
ப. வலித்தாண்டு, பு. வலிந்து ஆண்டு, 
வலிர்‌.து தானாக விரும்பி (என்‌ ௬.யற்ச இன்றி) 


13. இருப்பூவல்லி;- பாடல்‌ 8, அடி 8: 

ப. முழுக உடற்றும்‌, பு. முழுது உழற்றும. 
உடற்றும்‌-வருச்‌.துகன்ற, உழற்ற௮ும்‌-அலையச்‌ செய்கின்ற, 
சுழலச்‌ செய்இன்ற, ஈல்வினை திவினை இசண்டுள. ஆதலால்‌, 
வருத்தத்தை விட சுழற்சியே செப்பு, 


14, இருவுந்தியார்‌:- பாடல்‌ 4, அடி. 3: 
ப. பங்கனென்று, பு, பொங்க நின்று, 
இள மலை பங்கன்‌-சவபிசான்‌; இது பொருத்தமன்ற., மற்று 
ஆடுகின்ற பெண்ணின்‌ ஆஐட்டத்கைச்‌ குறிப்பிடுகலே பாட 
அக்கு இயல்பு, பாடல்‌ 11 காண்க, 


15. இருத்தோள்‌ நோக்கம்‌ :- பாடல்‌ 3, அடி 3: 


ப. சேடு அறிய, பு, சேடு எறிய, 
சேடு அறிய-பெருமையை யாவரும்‌ அறிய. பொருள்‌ விளக்‌ 


கமில்லை. சேடு எறிய-கண்ணப்பர்‌ வாய்‌ கலசமாகக்‌ கொண்டு 
வந்த புதுப்புனல்‌ ௮லைசியறிஈது பெருமானுக்கு மெய்‌ 
குளிர்ந்த ௫, சேடு-புஅப்புனல்‌, கண்ணப்பர்‌ அன்பின்‌ 


194 சித்தாந்தம்‌ 


பெருமை கண்டு ஈசன்‌ மெய்‌ குளிர்ந்தான்‌ என்பதனைப்‌ 
பார்க்க) பு.ுப்புனலலால்‌ மெய்‌ குளிர்ந்தான்‌ என்பதே 
பொருட்‌ நெப்புடையது, இல செருப்புற்ற எடி, வாய்க்‌ 
கலசம்‌, ஊனமுதம்‌ என்பவற்றோடு தொடர்புபட்ட நிற்‌ 
கிறது. 

16. திருப்‌ பொன்‌ னூசல்‌ :- பாடல்‌ 4, அடி 1 

ப, ஈஞ்சமர்‌, பு. நஞ்சமார்‌. 
பொருள்‌ ஒன்றாயினும்‌ பிந்தியது எதுகை ஈயம்‌ பெற்றுள்‌ 
ளது. 

19. திருத்தசாங்கம்‌ :- பாடல்‌ 5, அடி 2; 

ப. மஞ்சன்‌ மருவு, பு. மஞ்சு மருவு, 
மஞ்சன்‌மைந்தன்‌, மஞ்சு-மேகம்‌, பெரும்‌ துறைக்‌ கோனா 
கிய மைந்தன்‌ எழுந்கருளிய மலை என்பதனைப்‌ பார்க்க, அக்‌ 
கோனுடைய மேகம்‌ தங்குகின்ற மலை என்பது பொருட்‌ 
சிறப்புடைய௫. பாடல்‌ 6, அடி 3; 

ப. தெய்வப்‌ பெண்‌, பு, தெய்வப்‌ பண்‌. 
தெய்வ மகளிர்‌ எண்பதனினும்‌ பார்க்க, தெய்வ இசையினால்‌ 
அதிக்க என்பன இறப்பு, 

20. தருப்பள்ளியெழுச்சி :- பாடல்‌ 1, அடி 2: 

ப. எழில்‌ ஈகை கொண்டு, பு. எழில்‌ ஈகை கண்டு, 
எமக்கு அருள்‌ மலர்கின்ற உன, கொவ்வைச்‌ செவ்வாயில்‌ 
குமிண்‌ சிரிப்பு' ஆய. எழில்‌ நகையைக்‌ கண்டு என்பது 
இறப்பு. 

22. கோயில்‌ திருப்பதிகம்‌ :- பாடல்‌ 4, அடி 3: 

ப. இருளில்‌ தெளிந்‌,5 தூவெளியே, 

பு. இருளில்‌ தெளிந்த ஒளியே, 


திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 196 
இருளில்‌ நீ ஒளியாக வந்தருளு?ன்றாய்‌ என்பதே பொரு 
,ரடைய௫. பாடல்‌ 5; அடி 3: 
ப. சிறை பெறா, பு. சிறை பொறா. 


சிறை பெறாத நீரை விட, சிறையைப்‌ பொறுக்காத நீர்‌ 
சிறையை உடைத்த அதி வேகமாகப்‌ பாயும்‌. 


23. செத்திலாப்பத்து :- பாடல்‌ 2, ௮டி.2: 
ப. வற்றியாரும்‌, பு, மற்‌.ஐயாரும்‌, 
வற்றி என்பதற்கு. விளக்கமில்லை, மற்று என்னும்‌ போது 
அ௮ண்டவாணரும்‌ வானுலகச்தவரும்‌. அல்லாத ஏனையோ 
ரும்‌ என்று பொருளாகும்‌. 


25. ஆசைப்பத்து:- பாடல்‌ 1, அடி 1: 

ப. கருடக்‌ கொடி, .பு, கருளக்‌ கொடி. : 
கருளன்‌-கருடன்‌, இச்‌ சொல்லாட்சியும்‌ பழமையாகவே உள்‌ 
ளஅ, இத எஅசைக்குப்‌ பொருந்துவது, 

அடி3. ப, கூவும்‌; பு. கூவிக்‌ கொள்ளும்‌. 
கூவும்‌ என்பதில்‌ ஒர்‌ அசை குறைகிறது. கூவிக்‌ கொள்ளும்‌ 
என்பதில்‌ ஒர்‌ அசை மிகுதியாயிறாப்பினம்‌, இரண்டாம்‌ 
பாடல்‌ முதலியவற்றில்‌ கூவிக்‌ கொள்ளாய்‌ என்றே வரு 
வதை நோக்குக. 

பாடல்‌ 4, அடி 3: ப. உன்‌ ஒளி, பு. உள்‌ ஒளி. 
உன்‌ ஓளி என்பது ஆறும்‌ பாடலில்‌ வந்திருப்பினும்‌, , உருகி 
உள்‌ ஒளி காண்பதற்கே ஆசைப்பட்டார்‌ என்பது இறப்‌ 
புடைய. 

பாடல்‌ 5, அடி 2: ப. இருக்கம்‌, பு. திருர்கும்‌. 
இருர்அம்‌ என்பதிலுள்ள உம்மையான த பின்னால்‌ ஆண்டு 
கொண்ட என்ற கருத்தினால்‌ பொருளற்றதாகப்‌ போகிறது, 


106 சித்தாந்தம்‌ 


நான்‌ புளியம்‌ பழம்‌ ஓத்திருக்கேன்‌, அப்படியிருர்தும்‌ 
என்னை நீ ஆளவில்லை என்பதே தொடர்பு; ஆனால்‌ இங்கு, 
ஆண்டு கொண்டாய்‌ என்று சொல்வது தொடர்பில்லாமல்‌ 
போகிறது, ஆகவே இருந்தும்‌ என்பதைவிட திருந்தும்‌ 
என்பதே சரி, திருந்தும்‌ விடையாய்‌ என்னும்போது 
விடைக்‌ இயல்பான ஐர்‌ அடையாக இச்சொல்‌ நின்று விடு 
கிறது. அடி 4: ப, அளியேன்‌. பு, அளியன்‌. எதுகை 


ஈயம்‌. 
31. கண்டபத்து:- பாடல்‌ 10, அடி 1: 
ப. பொருளாக, பு. பொறியாகி. 


புலன்‌ என்று தன்மாத்திசையைச்‌ சொன்ன பின்‌ பொறி 
என்று இட்திரியத்தைச்‌ சொல்வதே இயல்பாக வசத்தக்கலு. 


35. அச்சப்பத்து :- பாடல்‌ 8, அடி. 1: 
ப. தறிசெறி, பு. தறி செறு, 
தறியில்‌ கட்டப்பட்ட (செறி) களிற்றுக்கு அஞ்சேன்‌ என்‌ 
பதை விட, தறியைச்‌ செற்று உடைத்துப்‌ போடுகின்ற 
களிற்றக்கு அஞ்சேன்‌ என்பது சிறப்பு. 


36. திருப்பாண்டிப்‌ பதிகம்‌ :- பாடல்‌ 4, அடி 1: 
ப. தென்னன்‌ ஈந்நாட்டு, பு. தென்னன்‌ இர்காட்டு. 
இறைவன்‌ ஈல்ல நாட்டுக்கு உரியவன்‌ என்று சொல்வதில்‌ 
சிறப்பில்லை, தென்னவன்‌ இந்த காட்டு இறைவன்‌ என்று 
சொல்வது இயல்‌ மொழியாக அமைகிறது, 
87. பிடித்தபத்து - பாடல்‌ 1, அடி 1: 
ப. ஊற்றையேன்‌, பு. ஊத்தையேன்‌. 


ஊற்றையேன்‌ என்ற சொல்‌ இல்லை, ஊத்தையேன்‌-அழுக்‌ 
குடையவன்‌. பாடல்‌ 3, அடி 5: 


திருவாசகம்‌-சில பாடங்களின்‌ விளக்கம்‌ 197 


ப. எருடைச்‌ கழலே, பு. சீருடைக்‌ கடலே, 
பெருமானுடைய திருவடியை முன்னிலைப்படுத்தி, கழலே 
என்று விளிப்பது திருமுறை மரபில்‌ எங்குமே இல்லை, 
அடுத்த பாடலில்‌, *எனையாண்ட சடவுளே கருணைமா 
கடலே”: என்னு வருவன போல, இங்கும்‌ “ருடைக்‌ 
கடலே' என்பதே பாடம்‌. 


40. குலாப்பத்து:- பாடல்‌ 8, அடி 3: 

ப, வல்லாட்டை; பு. வல்லாட்டை. 
அ௮சட்டு-குற௮ும்பு, கண்டகருடைய ஆட்டம்‌ என்பதை விட, 
கு௮ம்பு என்பதே பொருள்‌ உடைய, அசட்டு என்ற 
சொல்‌ திருமுறைகளில்‌ பல இடத்தும்‌ பயில்வது, 

பாடல்‌ 9, ௮டி.2: ப, இழியீடு, பு. கிளியீடு. 
கிழியீடு என்பத பொற்கிழி கிடைத்தல்‌ என்னும்‌ பொரு 
ளது, பாழான வயலை உழு பயனின்றிக்‌ கிடப்பேனுக்‌ 
குப்‌ பொற்கிழி கேர்பட்டது சன்பது தொடர்பில்லாமல்‌ 
இருக்கிறது. கிளியீடு, கிளிகள்‌ கொய்து வைத்திருக்கும்‌ 
கதிர்க்‌ கற்றையா கிய தானியக்‌ குவியல்‌, பாழ்ச்‌ செய்‌ உழுத 
பயனற்றவனுக்கு இங்கு நெல்‌ கிடைத்தது என்பதே கேரி 
தான பொருள்‌; புதையல்‌ கிடைப்பஅ என்பத பொருளா 
காது. 

41, அற்புதப்பத்து:- பாடல்‌ 9, அடி 3: 

ப. இச்சகத்த, பு, விச்சகத்து, 
அசியயனுக்கும்‌ எட்டாத மலர்க்கழல்‌ தமக்குக்‌ காட்டியது 
விந்தை. இச்சகத்து-இந்த உலகில்‌ என்பன இறப்பில்லை. 
விச்சகம்‌_வித்தகம்‌_விக்தை. 


44, எண்ணப்பதிகம்‌ :- பாடல்‌ 3, அடி 4: 
ப. ஈண்பே, பு. ஈன்பே, 


198 சித்தாந்தம்‌ 


ஈண்பு.ஈட்பானவனே, ஆனால்‌ ஈன்பு-செம்மை செய்பவனே, 
தவமே என்பது சிறப்பு, ஈன்பு என்ற சொல்‌ காலாயிச இவ்‌ 
வியப்‌ பிசபற்‌தச்‌.நுள்‌ பல இடங்களில்‌ வ௬௫ற௮. 


45. யாத்திரைப்‌ பத்து:- பாடல்‌ 5, அடி 1: 


ப. மிகவோர்‌, பு. மிகவே, ஜர்‌ என்பதற்கு இங்கு 
பொருள்‌ இல்ல்‌, 


47. திருவெண்பா :- பாடல்‌ 7, அடி 3: 


ப. திருத்தென்‌, பு. திருத்தன்‌: திருத்தன்‌, பெருந்துறை 
யான்‌, ஒருத்தன்‌ என்மு தனித்தனி முடிவு பெந்திருப்பதே 
சிறப்பு. 

48. பண்டாய நான்மறை:- பாடல்‌ 7, அடி 1: 

ப. இலக்கிதமாம்‌, பு. இலக்கிகமாய்‌, 
இலக்கிகமாம்‌ மணி எவ சென்று முடி இன்ற முடிபைவிட, 
ஆட பேச்சு இறந்‌ச மணி எனறு முடி.வது சிறப்பாக 
வுள்ளன்‌. 


49. திருப்படையாட்சி .- பாடல்‌ 8, அடி2: 


இருப்படையாடசி ப ரஈணிககவாசகர்‌ சகல வேதங்களும்‌ 
அடங்கிக்‌ சகல உணர்வுகளும்‌; அடங்கி நிறஇன்ற ஓர்‌ அணு 
பவத்மைக்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆனம யோதமும செயலும்‌ 
ஓய்‌. யாவும்‌ இவமாகவே இிற்கும நிலையைக்‌ கூறுகின்‌ 
ரூர்‌. “இன ஈன்று இது கன்று ஒன்று செல்லும்‌ மாயை 
என்ற கருத்தை விட “இத தி” இது ஈன்று என்று சொல்‌ 
லும்‌ மாயை எனனும்‌ கருத்து சிறப்பானது. 


இலை விளக்கங்களை எமது திருவாசகக்‌ குறிப்புக்கள்‌ 
என்ற நூலில்‌ திருத்தமான பாடம்‌ என்ற அத்தியாயத தள்‌ 
காணலாம்‌, 


இருக்கேகோட்டாறு 


(மூ. ௮.) 


காவிரித்‌ தென்கரைத்‌ தலங்களுள்‌ 55-ஆவது தலம்‌ 
திருக்கோட்டாறு என்பது. இத்தலம்‌ சம்பந்தருடைய 
பதிகம்‌ உடையது, 


19--5--68 இல்‌ இந்துப்‌ பத்திரிகையில்‌ பத்மராபம்‌ 
என்பவர்‌ (கோட்டார்‌ ?? என்று ஒரு கட்டுரை எழுதியி 
ருகீகிறார்‌. அதனுள்‌ அவர்‌ சோழ நாட்டில்‌ திருக்கோட்‌ 
டாறு என்று ஒரு தலம்‌ இருப்பது தெரியாமல்‌, மேல்கடற் 
கரையில்‌ நாகர்‌ கோயிலில்‌ உள்ள கோட்டாறே சம்பந்தர்‌ 
பதிகம்‌ கொண்டது என்று எழுதியிருக்கறோர்‌. இது பிழை. 


திருஞான சம்பந்தர்‌ வாழ்ந்த காலத்தில்‌ சிறப்‌ 
பாகக்‌. கோட்டாறு என்ற பெயருடைய : இரண்டு 
தலங்கள்‌ இருந்தமை உண்மை, இவற்றுள்‌ சோழ நாட்‌ 
டுக்‌ கோட்டாறு பதிகங்‌ கொண்டது, சேர நாட்டுக்‌ 
கோட்டாறு, பாண்டு யன்‌ அநடுமா றன்‌ வரலாற்றின்‌ சிறப்‌ 
புப்‌ பெற்றது. பிந்திய கோட்டாற்றில்‌ சிறப்பான 
கோட்டை இருந்தது. நெடுமாறனுடைய படை இக்‌ 
கோட்டையை அழித்து இந்ககரைக்‌ கைப்பற்றிய செய்தி, 
பாண்டிக்‌ கோவையுள்‌ பத்துப்‌ பாடல்களுள்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது ஆனால்‌ இங்கு சிவாலயம்‌ இருந்ததாகவோ, 
நம்‌ சமயாசாரியார்‌ அங்கு சென்றதாகவோ, வரலாறு 
இல்லை. சேர நாட்டில்‌ நாயன்மார்‌ பாடல்‌ கொண்ட ஒரே 
தலம்‌ திருவஞ்சைக்களமாகும்‌. 


சோழ நாட்டுத்‌ திருக்கோட்டாறு பற்றிய தலக்குறிப்‌ 
புக்களை இனி கீழே காணலமம்‌, சேக்கிழார்‌ பெரிய புரா 
ணத்தில்‌ சொல்லும்போது சம்பந்தர்‌ திருகள்ளாற்றைப்‌ 
பணிந்து, சுற்றியுள்ள பிற பதிகளையும்‌ வணங்கிச்‌ சென்‌ 
மூர்‌ என்று சொல்லுமிடத்து, இந்தத்‌ தலத்தையும்‌ உள்‌ 
எடக்கிச்‌ சொல்வதாக நாம்‌ கருதுகிறோம்‌. 


20௦0 சித்தாந்தம்‌ 


இடம்‌: இக்கோட்டாறு தஞ்சை ஜில்லாவில்‌ மாயூ 
ரம்‌ தாலூக்கா பேரள த்திலிருந்து நெடுங்காடு வழியாகக்‌ 
காரைக்கால்‌ செல்லும்‌ பஸ்‌ மார்க்கத்தில்‌ ஐந்து மைல்‌ 
தூரத்தில்‌ உள்ளது. இந்தப்‌ பாதையில்‌ முதலில்‌ உள்‌ 
ளது. சாலையின்‌ வடபுறம்‌ சிறுபுலியூர்‌ என்ற வைணவத்‌ 
தலம்‌. இங்கு மிகச்‌ சிறு வடிவின ராகிய அரங்கநாதர்‌ 
பள்ளிகொண்டிருக்கக்‌ காணலாம்‌. அடுத்துக்‌ கொஞ்ச 
தூரத்தில்‌, சாலையின்‌ தென்புறம்‌ சிற்று ற்றைக்‌ கடந்து 
கோட்டாறு செல்கிறோம்‌. ஆற்றின்‌ மேலுள்ள சிறு மூங்‌ 
கில்‌ பாலத்தின்‌ வழியாக, அல்லது ஆற்றில்‌ இறங்க 
ஈடந்தே, கோயிலுக்குச்‌ செல்ல வேண்டும்‌. சாலையிலிருந்து 
கோயில்‌ முக்கால்‌ மைல்‌ இருக்கும்‌. கோயிலைச்‌ சூழ்ந்து 
மக்கள்‌ குடியிருப்பு இருந்து இப்போது எல்லாம்‌ அழிந்த 
நிலை; அடையாளங்கள்‌ மட்டும்‌ உள்ளன. செல்வந்தரான 
சிறந்த சைவ முதலியார்கள்‌ வசத்தில்‌ இக்கிராமம்‌ இருந்து 
இப்போது கைமாறிவிட்டது. 


பெயர்‌ :- திருக்கொட்டாரம்‌ என்று வழங்குகிறது. 
ஐராவதமாகிய இந்திரனுடைய யானை தான்‌ பூசை செய்வ 
தற்காக நிலத்தைத்‌ தன்‌ .கோட்டினால்‌ குத்தி நீர்‌ வரச்‌ 
செய்த ஆறு உடைமையால்‌ கோட்டாறு போலும்‌. சுவாமி 
பெயர்‌ ஐசாவகேசுவரர்‌; அம்பிகை வண்டார்‌ பூங்குழல்‌ 
நாயக; சம்பந்தர்‌ தேவாரத்துள்‌ (2927) * வண்டாரும்‌ பூங்‌ 
குழல்‌ மங்கை ஈஃலாள்‌ ஒரு பாகன்‌ ?' என்று பாடியிருப்‌ 
பது குறிப்பிடத்தக்கது. தலவிருட்சம்‌ பவழமல்லிகை 
போலும்‌. சூரிய தீர்த்தம்‌ தலக்‌ கலிவெண்பாப்‌ பகுதி 
பின்வருவது ; 
-மாண்டகுகோட்‌ 
டாற்றின்‌ மிகுவண்‌ டமர்பூங்‌ குழலியொடு 
தோற்றும்‌ அயிராவத சுவாமியே, 
கோயில்‌ :- தென்னஞ்சோலை சூழ்ந்தது. சிறு கோபு 
ரம்‌. பழமையான கோயல, மகாமணடபத்தில்‌ விநாயகர்‌. 
பலகணி அடிவரி பழமையான யாளியும்‌ யானையும்‌, மூலை 
யில்‌ இரு யாள்யும்‌, யாளிவாயில்‌ வாள கேடயம்‌ தாங்கிய 
வீரனும்‌. இவ்வமைப்புக்‌ கோயிலின்‌ பழமையை உணர்த்‌ 
துவது. 


திருக்கோட்டாறு 201 


மூர்த்தி: பாலவிநாயகர்‌, இதன்‌ பிரகாரக்‌ கோட்‌ 
டத்தில்‌ தரிணாமூர் த்தி, பின்புறம்‌ திருமால்‌, திருமாளி 
கைச்‌ சுற்றில்‌ கன்னி விநாயகர்‌, நாகராசன்‌, சுந்தரர்‌, பர 
வையார்‌. கயிலாயநாதர்‌, சம்பந்தர்‌ வடிவம்‌ அப்பர்‌ வடி. 
வம்‌; பைரவர்‌, அகத்தியலிங்கம்‌, சுபகமகரிஷி; இவர்‌ . தலை 
யில்‌ ஜடாமுடி எடுத்துக்‌ கட்டியிருப்பது இக்காலத்தில்‌ 
வெள்ளைக்காரர்‌ * ஹாட்‌! போட்டமாதிரியுள்ளது. முரு 
கன்‌ தேவியரோடு, வடகோட்டத்தில்‌ பிரமன்‌, சிறுசண்டே 
சர்‌ வடிவம்‌. கிழக்கில்‌ பைரவர்‌, சூரியன்‌, துவார 
விநாயகர்‌. 


உற்சவர்‌, சோமாஸ்கந்தர்‌; தனி அம்பிகை அழகான 
பெரிய திருவுரு, சேடிகளுடன்‌; வில்லேந்திய முருகன்‌, சண்‌ 
டேசர்‌ பெரிய உருவங்கள்‌ . சம்பந்தர்‌, அப்பர்‌, மாணிக்க 
வாசகர்‌, சுந்தரர்‌, நடராசர்‌, அம்பிகை. 


பாடல்‌ :- சம்பந்தர்‌ பதிகம்‌ சீகாமரப்பண்‌ ஒன்று, 
காந்தார பஞ்சமம்‌ ஒன்று ஆக இரண்டு. 


வரலாறு :- இங்கு குமாரபுவனேசுவரர்‌, அகத்தியர்‌, 
சுபகமகரிஷி, ஐராவதம்‌ ஆகிய நால்வரும்‌ முறையே 
நான்கு யுகங்களில்‌ பூசித்தனர்‌. இப்போது இது பற்றிச்‌ 
சுவாமிக்கு ஐராவதேசுவரர்‌ என்ற பெயர்‌ உள்ள து. மற்‌ 
றைய லிங்கங்களும்‌ உள்ளன. சம்பந்தர்‌ இரண்டாம்‌ 
பாடலில்‌ யானை பூசித்த வரலாற்றைக்‌ கூறுரறோர்‌. 


“நின்று மேய்ந்து நினைந்து மாகரி 
நீரோடும்‌ மலர்‌ வேண்டி வான்மழை 

குன்றின்‌ நிமிர்ந்து குத்துப்பணி செய்யும்‌ 
கோட்டாறு. ? 


விழா:- மார்கழித்‌ திருவாதிரை, தைப்பூசம்‌, கார்த்‌ 
திகை விழா. 


நிர்வாகம்‌ :- குழுவும்‌ அதிகாரியும்‌ உள்ளனர்‌. 60 ஏக 
ராவுக்கு மேற்பட்ட சொத்து. முன்னம்‌ கோட்டாறு முத 
லியார்‌ என்ற பெருஞ்‌ செல்வர்‌ குடும்பத்தார்‌ நிர்வகித்த 
னர்‌. அக்குடும்பம்‌ இக்காலை குலைந்து விட்டது. 


608 சித்தாந்தம்‌ 


இருக்குறளில்‌ இறையுண்மை. 


(கா, ஏவகாமி எம்‌. ஏ., உதகை, ) 


இறை வணக்கமில்லான்‌ கல்வி ஈலம்‌ அறிவின்பாற்‌ 
பட்டதன்று. அறியாமைத்திரை விலகவே கல்வி விளக்க 
மென்றால்‌ அக்கல்வி. இறையுணர்வை வளர்க்க வேண்டும்‌. 
அங்ஙனம்‌ வளர்க்காத கல்வீயறிவு கற்பதாயினும்‌, 
போதிப்பதாயினும்‌ தீகுதியற்‌ றதாகும்‌. இதை உலகிற்கு 
உணர்த்தவே வள்ளுவனாரும்‌ தமது நூலை இறைவாழ்த்‌ 
கொடு தொடங்கு கின்றார்‌. 


இங்கு, வள்ளூவரைச்‌ சமண பெளத்தத்தோடு 
தொடர்புபடுத்துபவர்கள்‌, அங்ஙனம்‌ சேர்ப்பது தகுதி 
யன்று என உணர வேண்டும்‌. ஏனென்றால்‌ சமணரும்‌ 
பெளத்தரும்‌ இறைவனை நம்பாதவர்கள்‌. 1 அவர்கள்‌ 
*வினைக்கே ' சகல வல்லமையையும்‌ கொடுத்து இமையுண்‌ 
மைக்கு மாறுபடுகன்‌ றனர்‌. இனிச்‌ சைவத்தை எங்ஙனம்‌ 


வள்ளுவர்‌ தம்‌ நூலுள்‌ தழுவிக்‌ கொள்கின்றார்‌ எனப்‌ 
பார்ப்போம்‌, 


ஐம்பத்தொன்றாம்‌ அக்கரங்களுக்கு அகரவுயிர்‌ முன்‌ 
நிற்கும்‌ என்பது சைவர்‌ கொள்கை. இதனை, ₹ அக்கரங்‌ 
கள்‌ இன்றாம்‌ அகரவுயிர்‌ இன்றேல்‌ ?' என்று மெய்கண்ட 
தேவரும்‌, “ அக்கரங்கள்‌ தோறும்‌ சென்றிடும்‌ அகரம்‌ 
போல நின்றனன்‌ ? என்று அருணந்தி சிவமும்‌, “£ அக்க 
ரங்கட்‌ கெல்லாம்‌ அகர உயிர்‌ ரீன்றாற்போல்‌ மிக்க உயிர்க்‌ 
குயிராய்‌ ??2 என்று மனவாசகங்‌ கடந்தாரும்‌, (* அகர 
உயிர்போல அறிவாகி எங்கும்‌ நிகரில்‌ இறை நிற்கும்‌ 
நிறைந்து ?'3 என உமாபதி சிவாசாரியாரும்‌ கூறுதலைக்‌ 
கொண்டு நன்குணரலாம்‌. காலத்தால்‌ முற்பட்ட திரு 


1. இந்திய தத்துவ ஞானம்‌. பக்‌. 53-54; 79-80 
2, உண்மை விளக்கம்‌-28 3. இருவருட்‌ பயன்‌-1 


திருக்குறளில்‌ இறையுண்மை 208 


மூலரும்‌, ** 1 அகர முதலாக ஐம்பத்தொன்றாக '! எனவும்‌ 
“2 அகராதி ஈரெண்கலந்த '? எனவும்‌ குறிக்கின்றார்‌, 
அருட்செல்வர்களான , ஞானசம்பந்தரும்‌, அப்பரும்‌, சுந்த 
ரரும்‌, முறையே :: 3௮அகரமுதலானை அணியாப்பனூ 
ரானை?! எனவும்‌, *' 4 ஆனத்தின்‌ முன்னெழுத்தாய்‌ நின்‌ 
ரூர்‌ போலும்‌ ?' எனவும்‌ £65 அகரமுதலின்‌ எழுத்தாக 
மின்றாய்‌ ? எனவும்‌ பாடிப்‌ பரவுனெறனர்‌. இங்ஙனம்‌ 
இவ்வருட்‌ செல்வர்கள்‌ அகரம்‌ ஏனைய அக்கரங்களுக்கு 
முன்னின்றாற்போல இறைவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ முதன்‌ 
மையாயினான்‌ என்ற உண்மையை உலகின்முன்வைக்கின்‌ 
றனர்‌, 


இவ்வுண்மையையே இவர்கட்கெல்லாம்‌ காலத்தால்‌ 
முற்பட்ட வள்ளுவப்‌ பெருந்தகையும்‌ இறைவாழ்த்தின்‌ 
முதற்‌ குறளிலேயே, இறைவனின்‌ முதன்மையைக்‌ குறிப்‌ 
பான்வேண்டி, '* அகரமுதல எழுத்தெல்லாம்‌ ஆதிபகவன்‌ 
முதற்றேயுலகு ? என்று குறித்துச்‌ சென்றார்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ முதன்பையாளனாகய இறைவன்‌ 
எத்தன்மையன்‌ 2 இரண்டாங்குறளில்‌ இறைவனின்‌ ‘தய 
அறி'வான தன்மையைக்‌ கூறுகின்றார்‌. செம்பொருளான 
இறைமையைக்‌ காண்பதற்கே 6 கல்வி, உயிருக்கு அறிவு 
விளக்கஞ்‌ செய்கின்ற தென்றால்‌ அங்ஙனம்‌ கற்றபின்பும்‌ 
வாலறினாகிய இழைவனைத்தொழ, அது பயன்படவில்லை 
யானால்‌ அந்த ௮.றிவால்‌ பயனென்ன ! என்று வினவுகின்‌ 
றார்‌. திருவள்ளுவர்‌, :' உணர்த்த உணரும்‌ 7? சிற்றறி 


1, இருமந்திரம்‌-2650 

a இட்ட 1 

3. சம்பந்தர்‌ தேவாரம்‌-88-5 

4, அப்பர்‌ தேவாரம்‌-6-28-1 5. சுந்தரர்‌ தேவாரம்‌-7-3-7 
6. குறள்‌-356 

7. சிவஞானபோதம்‌-3 * ஒவஞானபோதச்‌ சொற்பொழிவு 


204 சித்தாந்தம்‌ 


வாக இருப்பது உயிர்‌; அது மெய்ப்பொருள்‌ கண்டு 
“உணர்த்த உணராத* ”வாலறிவா'கெ இறைவனுடன்‌ 
ஏக்கியப்படவேண்டும்‌. இதுதான்‌ வள்ளுவர்‌ கருத்து. 


இனிச்‌ சைவர்களுக்கு இறைவன்‌ எப்ப. ப்பட்டவன்‌ ? 
* சித்தாந்தம்‌ ' என்ற சொல்லிலுள்ள *ஏத்‌' என்ற சொல்‌ 
வுக்கு அறிவு' என்றே பொருள்‌. “சிவம்‌” என்ற 
சொல்லும்‌ இப்பொருளையே குறிக்கும்‌ என்பர்‌ அறிஞர்‌. 
அறிவுவடிவானவனே இறைவன்‌ என்பதைத்‌ திருமூலர்‌, 


“அறிவு வடிவென்‌ றறியாத என்னை 
அறிவு வடிவென்‌ றருள்செய்தான்‌ நந்தி 
அறிவு வடிவென்‌ றருளால்‌ அறிந்தே 
அறிவு வடிவென்‌ றறிந்திருந் தேனே '* 8 


என்று கூ.றுகன்றார்‌, காரைக்காலம்மையாரும்‌, அறி 
வானுந்தானே, அறிவிப்பான்‌தானே, அறிவாய்‌ அறிகின்‌ 
முன்‌ தானே "8 என்று அறிவு வடிவான இறைவனைப்‌ 
பாடுகின்றார்‌. சித்தாந்த சாத்திரங்களுட்பட்ட * கொடிக்‌ 
கவியுள்‌,' ':பிறித்தறிவு தம்மிற்‌ பிரியாமைதானே& ?? 
எனவும்‌ : திருக்களிற்றுப்படியாருள்‌ * ** அவனே அவனி 
முதலாக நின்றானும்‌, அவனே அறிவாகினானும்‌?'5 என 
வும்‌, ' திருவருட்பயனுள்‌, ' :: அகர உயிர்போல்‌ அறிவாகி 
எங்கும நிகரில்‌ இறை நிற்கும்‌ 1”? 6 எனவும்‌ இறைவனின்‌ 
அறிவு வடிவான தன்மையைக்‌ குறித்தலைக்‌ காணலாம்‌. 
எனவேதான்‌ சைவந்தழுவிய சான்றோராகிய வள்ளுவரும்‌, 
ஆணவத்தால்‌ கட்டுண்டு கிடக்கின்ற சிததாகிய அறிவி 
னின்றும்‌, ' சதசித்‌ தாகிய பேரறிவை வேறுபடுத்திக்காட்‌ 
டவே : வாலறிவன்‌ ' என்று குறிக்கிறார்‌. 


நூல்‌ பக்‌. 40 
1, சிவஞானபோதச்‌ சொற்பொழிவு நூல்‌ பக்‌, 40 
2, - இருமந்திரம்‌-2317 
3. அற்புதத்திருவந்தாதி 4, கொடிக்கவி-3 
5. இருக்களிற்றுப்படியார்‌-87 6. திருவருட்பயன்‌-1 


திருக்குறளில்‌ இறையுண்மை 2086 


இறைவனின்‌ முதன்மையையும்‌, தனித்‌ தன்மையை 
யும்‌ குறித்த வள்ளுவர்‌, அவன்‌ அன்பர்களின்‌ மனமாயெ 
மலரின்கண்‌ இருக்கிறானென்று அவனது கருணையையும்‌ 
மூன்றாவது குறளில்‌ குறிக்கின்றார்‌. அதாவது, “மனமா 
கிற தாமரையினிடத்துப்‌ பொருந்தி இருப்பவன்‌ அவன்‌ ! 
இதனை வடமொழியிலும்‌, 


** ஹ்ருத்‌ புண்டரீகாக்‌ தரஸென்னி விஷ்டம்‌ 1 என்‌ 
றனர்‌. நற்றமிழ்‌ வல்ல ஞானசம்பந்தரும்‌, **2 மனனு 
ணர்வொடு மலர்மிசை யெழுதருபொருள்‌.?' “3உள்ளப்‌ 
புண்டரிகத்தள்ளிருக்கும்‌ பூராணர்‌,'' “ச்சுடர்க்கமலப்‌ 
போதகஞ்சேர்‌ புண்ணியனார்‌ 1? என்று கூறிச்‌ செல்லலை 
யும்‌, நாவுக்கரசர்‌, “எரியாய தாமரைமேல்‌ இயங்கினா 
ரும்‌ ?? 6 அடித்தாமரை மேல்வைத்தார்‌ '? எனவும்‌ பாடுவ 
தையும்‌ காண்க. இங்ஙனம்‌ அன்பரின்‌ மனத்திலிருக்கின்‌ 
மையால்‌ இறைவன்‌ £ வேண்டுதல்‌ வேண்டாமை உடை 
யவனோ என்ற ஐயம்‌ எழுவது இயல்பு. இவ்‌ ஐயததிற்கு 
இடங்கொடாமல்‌ இறைவனை வேண்டுதல்‌ வேணா 
டாமை இலான்‌ ?' எள வள்ளுவர்‌ நான்காம்‌ குறளில்‌ கூறி 
னார்‌. 


முதல்வனும்‌, வாலறிவனும்‌, அன்பர்மனத்தமர்ந்சோ 
னும்‌, வேண்டுதல்‌ வேண்டாமை இலானுமாகிய இறை 
வனை நாமே சென்றடைதலாற்‌ பயனென்ன ? இருள்‌ 
சேர்‌ இருவினையும்‌ சேர்வதிலலை-இதுதான்‌ பயன்‌ / இரு 
வினையாவது பிறப்பு இறப்பை நல்கும்‌ கன்மம்‌ எனும்‌ 
மாயை, இத்த * இருவினை'க்குச்‌ சைவர்‌, சமண பெளத்தர்‌ 


1. கடவுளின்‌ வடிவங்கள்‌ பக்‌. 148 
2. சம்‌. தேவா. 1-21-5 

3. சம்பந்தர்‌ தேவாரம்‌. 1-132-6 
4. சம்‌. தேவாரம்‌, 1-66-2 

5. அப்பர்‌ தேவாரம்‌. 6-16-7 

6. அப்பர்‌ தேவாரம்‌, 6-21-1 


206 சித்தாந்தம்‌ 


கள்‌ கொடுக்கின்ற அளவு முதன்மையைக்‌ கொடுக்காவிடி 
னும்‌, சித்தாந்தத்துள்‌ இதற்கு ஒரு மூக்யெ இடமுண்டு, 
இருள்‌ மலமாகிய ஆணவத்தாலேயே *இருவினை'யாகிய 
கன்மமும்‌, மாயையும்‌ வந்தடைகின்றன ? என்பது சைவ 
சித்தாந்தம்‌, இதனையே : இருள்சேர்‌ இருவினை ? என்றார்‌ 
வள்ளுவரும்‌. 


அநாதி காலந்தொட்டு ஆணவமாகிய இருளினாற்‌ 
*செம்பிற்களிம்பு ? போலக்‌ கட்டுண்டு டெக்கின்ற உயிர்‌ 
களை உயவிக்கவேண்டி,, இறைவன்‌ தனது பெருங்கருணை 
யினால்‌, மாயையிலிருந்து உலகையும்‌, உயிர்களுக்குச்‌ சிற்‌ 
மறி விளக்கங்களாக உடலங்களையும்‌ தந்தருளினான்‌. 
அங்ஙனம்‌ உடல்களைப்பெற்ற உயிர்கள்‌ கன்மம்‌ அல்லது 
இருவினைக்குக்‌ காரணமாயின. இக்காரணத்தால்‌ அவை 
“ஒழியாப்‌ பிறவியெடுத்தெடுத்தேங்க அலமருகின்‌றன. 
இதனை 7.1. காந்திமதிநாத பிள்ளையவர்கள்‌ * தூல 
தேகங்களோடு (உயிர்‌) கூடிய காலத்து, இன்ப துன்பங்‌ 
களை நியதிப்படுத்துவது இவ்வினையே. இஃது இருதிறப்‌ 
படும்‌. அவை நல்வினை, தீவினை என்பன. இவ்விரு வினை 
களும்‌ பிறவிதோறும்‌ உயிர்களால்‌ ஈட்டப்பட்டு வரும்‌?! 
என்று தெளிவுபடுத்துகன்றார்‌. 1 


ஈல்வினையைச்‌ செய்தாலும்‌, திவினையைச்‌ செய்தா 
லும்‌ பிறவி. தப்புவதில்லை ! ஏனென்றால்‌ “பாவம்‌ என்‌ 
பது இரும்புச்‌ சங்கிலி; புண்ணியம்‌ என்பது பொற்சங்‌ 
கிலி; இரண்டும்‌ பந்தத்தை உண்டுபண்ணுபவைகளே.?' 
எனவே பிறவியினின்றும்‌ தப்ப வேண்டுமானால்‌ இவ்விரு 
வினையையும்‌ ஒன்றாக எண்ணி நீங்க வேண்டும்‌. இதனைச்‌ 
சைவர்‌ * இருவினையொப்பு3? என்பர்‌. இருமூலரும்‌, 
“இருவினை நேரொப்பில்‌ இன்னருட்‌ சத்தி?” எனவும்‌ 


சிவஞானபோதச்‌ சொற்பொழிவு நூல்‌ பக்‌. 30 
Inspired Talks 
இந்தியத்‌ தத்துவ ஞானம்‌ பக்‌. 382 


1 
2 
3 
4. இருமந்துரம்‌-1501 


திருக்குறளில்‌ இறையுண்மை 207 


17இருவினை யொத்திட இன்னருட்‌ சத்தி?! எனவும்‌ குறிக்‌ 
இன்றார்‌. 

ப இருள்சேர்‌ இருவினை ? என்றது இருளாகிய ஆண 
வத்தைச்‌ சார்ந்தன இருவினைகள்‌ என்று விளக்கும்‌ 
பொருட்டாகும்‌. புறத்தே காணப்படும்‌ பூத இருளா 
னது கண்ணால்‌ ஒருபொருளையும்‌ காணாதவாறு உருவத்தை 
மறைத்து நிற்பது. இவ்வாறே உயிரகளின்‌ அகத்துணர்‌ 
வாகிய அறிவுக்கண்ணை மறைப்பதாகிய இநளொன்று 
உண்டு. 2 அதுவே ஆணவம்‌. இதனைத்‌ திருவருட்‌ பய 
னுடையார்‌, 

“' ஒரு பொருளுங்‌ காட்டாது இருள்‌ உருவங்‌ காட்டும்‌ 

இருபொருளுங்‌ காட்டாது இது 3'* என்று கூறுகின்றார்‌. 
இனி இவ்வாணவ இருளினால்‌ வந்து சேர்ந்த கன்மம்‌ 
அல்லது இருவினையைப்‌ பற்றுச்‌ சிவெறியாளர்‌ குறித்‌ 
துச்‌ செல்வனவற்றைக்‌ காண்போம்‌. சிவஞானபோதத்‌ 
தள்‌, '*4அவைமீய தானே ஆய்‌ இருவினையின்‌ போக்கு 
வரவு புரிய '” எனவும்‌, சிவஞான சித்தியாரில்‌, ** 5 இருவினை 
அநாதி ஆதி இயற்றலால்‌ நுஃர்வால்‌ அந்தம்‌ ?' “ ரு 
வினை இனபத்‌ துன்பத்‌ திவ்வுயிர்‌ பிறந்திறந்து வருவது 
போவதாகும்‌ ?? எனவும்‌ இருபாவிருபதுள்‌, *' இருவினை 
யென்பது என்னைகொல்‌ அருளிய மனமே காயம்‌ வாககெ 
னும்‌ மூன்றின்‌ 7 '' எனத்‌ தொடர்தலும்‌, திருவருட்‌ பய 
னுள்‌, **8 மும்மை தரும்‌ வினைகள்‌ மூளாவாம்‌ '? எனவும்‌, 

(தொடரும்‌) 


1.  இருமந்திரம்‌-2223 

2. பன்னிரு திருமுறை வரலாறு பக்‌. 606 
3. திருவருட்‌ பயன்‌-23 

4, சவஞானபோதம்‌-2 

5. சிவஞான சித்தியார்‌-சுப-130 

6, இத்‌-சுபக்‌-94 

7. இருபாவிருபது-5-6 

8.  திருவருட்பயன்‌-98 


௮ப்பர்‌ சுவாமிகள்‌ 
(கொ. நீ. சிங்காரவேலு எம்‌, ஏ.,) 


சைவ சமயத்திற்கு ஆதாரமாக இருக்கும்‌ சமய குர 
வர்கள்‌ நால்வர்‌. அவர்கள்‌ வாழ்ந்த காலத்தை நினைவு 
படுத்திக்‌ கொள்வது பயனுடையதாக யிருக்கும்‌. முக்கிய 
மாக திருஞான சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ வாழ்ந்த காலத்‌ 
தில்‌, சைனமும்‌, பெளத்தமும்‌ இந்தியாவில்‌ மிகவும்‌ பரவி 
யிருந்தன. அச்சமயங்களைப்‌ பெரும்பாலான மக்களும்‌ ௮௪ 
சர்களும்‌ பின்பற்றியதின்‌ காரணம்‌ என்ன ? அச்சமயக்‌ 
குருக்கள்‌ தம்‌ சமயத்தைப்‌ பரப்புவதற்கு ஒரு புது முறை 
யைக்‌ கையாண்டார்கள்‌. அம்முறையாவது தர்க்க முறை. 
அவர்கள்‌ மக்களின்‌ அறிவு, ஆராய்ச்சி, பகுத்தறிவு இவை 
களுக்கே முக்கியத்துவம்‌ கொடுத்தார்கள்‌. தங்கள்‌ கொள்‌ 
கைகளைத்‌ தர்க்க ரீதியில்‌ காரண காரியத்‌ தொடர்போடு 
எடுத்துச்‌ சொல்லி மக்களின்‌ அறிவை மயக்கினர்‌. மக்கள்‌ 
அத்தர்க்கங்களை மறுத்துக்‌ கூறும்‌ ஆற்றல்‌ அற்றவர்க 
ளாய்‌ அம்‌ மதங்களைச்‌ சார்ந்தனர்‌. அக்காலத்தில்‌ தான்‌ 
தென்னாட்டில்‌ ஸ்ரீ சங்கரர்‌ அவர்களும்‌, திருஞான சம்பந்‌ 
தர்‌, திருநாவுக்கரசர்‌ ஆகியோரும்‌ தோன்‌ றினர்‌. ஸ்ரீ சங்‌ 
கரர்‌, சைனர்‌, பெளத்தர்‌ கூறும்‌ தர்க்கங்களைத்‌ தர்க்கம்‌ 
கொண்டே வென்றார்‌. அவர்கள்‌ தத்துவங்களில்‌ இறை 
வனுக்கே இட யில்லை. இதற்கு நேர்மாறாக ஸ்ரீ சங்கரர்‌ 
தத்துவத்தில்‌ இறைவனை த்‌ தவிர வேறு பொருளுக்கே 
இடமில்லை. பெளத்த, சைனர்களுடைய நடுநிலை 
மையற்ற வ. துருவம்‌ போன்ற இறுதி நிலையிலுள்ள 
கொள்கையை, தென்‌ துருவம்‌ போன்ற நேர்மாறான மற்‌ 
றொரு இறுதி நிலையில்‌ உள்ள கொள்கையைக்‌ கொண்டு 
தான வெல்ல முடியும்‌ என்று மீசங்கரர்‌ கருதினார்‌ 
போலும்‌. ஸ்ரீ சங்கரர்‌ தத்துவம்‌ வட இந்தியாவில்‌ மிக 
வும்‌ பரவியது. சைவ சமய குரவர்கள்‌ சைன, பெளத்த 
மதங்களை வெல்ல மற்றொரு முறையைக்‌ கையாண்டனர்‌. 
அதுதான்‌ பக்தி நெறி: இறைவன்‌ உண்மையை வாதம்‌ 
செய்து நிறுவ வேண்டிய அவசியமில்லை. அதை நமது 


அப்பர்‌ சுவாமிகள்‌ 209 


குரவர்கள்‌ தங்கள்‌ அநுபவத்தில்‌, வாழ்க்கையில்‌, அற்பு 
கச்‌ செயல்களில்‌ காட்டினர்‌. 


** ஏதுக்களாலும்‌ எடுத்த மொழியாலும்‌ மிக்குச்‌ 
சோதிக்க வேண்டா, சுடர்விட்டுளன்‌ எங்கள்சோதி !* 


என்றார்‌ திருஞானசம்பந்தர்‌. இவ்வாறு, இந்தியாவில்‌ 
சைன, பெளத்த சமயங்கள்‌ ஆதிக்கத்தை ஒழித்து வைதிக 
சமயத்தை நிலை நிறுத்திய பெருமை திருஞானசம்பந்தர்‌ 
திருநாவுக்கரசர்‌, ஸ்ரீ சங்கரர்‌ ஆகயோருக்கே சாரும்‌. 


பெளத்த, சைனர்களுடைய மதப்‌ பிரசாரம்‌ போலவே 
சமீப காலத்தில்‌ பகுத்தறிவு அல்லது சுயமரியாதை இயக்‌ 
கம்‌ ஒன்று தென்னாட்டில்‌ தோன்‌ மி இளைஞர்கள்‌ உள்ளத்‌ 
தைக்‌ கவர்ந்தது. “சமய வளர்ச்சிக்குரிய பணி முறைகள்‌ ? 
என்ற தலைப்பில்‌ இங்கு ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது, 
அன்ரு க்கா ங்‌ பலர்‌ பல கருத்துக்களை எடுத்துக்‌ கூறி 
இந்த இடத்தில்‌ இது பற்றிய என்‌ கருத்தையும்‌ கூற 
விழைகின்றேன்‌. விஞ்ஞானம்‌ மிகவும்‌ வளர்ந்துள்ள 
இக்காலத்தில்‌ சமயத்தை விஞ்ஞான முறையில்‌, அதாவது 
பகு த்தறிவுக்கு உசந்த முறையில்‌ எடுத்துச்‌ சொல்வது 
மிகவும்‌ அவசியம்‌. இதற்கு நமது சாத்திரம்‌ துணை புரி 
யும்‌. சைவ சமயத்திற்குச்‌ சாத்திரங்களும்‌, தோத்திரங்‌ 
களும்‌ இரு கண்கள்‌ போன்றவை, 'தோத்திரமும்‌ சாத்தி 
ழும்‌ ஆனார்தா 3ம' என்றார்‌ திருநாவுக்கரசர்‌. 


மேலும்‌, தற்காலத்தில்‌ சமய அறிவு ஓரளவு பரவி 
யுள்ளது. ஆனால்‌ சமய சாதனை அருகியுள்ளது. பலர்‌ 
கூடி. கட்டூப்பாடான முறையில்‌ வழிபாடு செய்தல்‌ தற்‌ 
காலத்திற்கு ஏற்ற முறை என்று கருதுகிறேன்‌. சைவ 
சமய முறையில்‌ “அந்தர்யோகம்‌? முதலிய நடத்துதல்‌, 
ஒவ்வொரு கூ குடும்பத்திலும்‌ காலையில்‌ கூட்டு வழிபாடு செய்‌ 
தல்‌ ஆகியவை, முக்கியமாக சிறுவர்களுடைய உள்ளங்க 
ளில்‌ சமய உணர்ச்சியை டலா சயம்‌ ஏதுவாகும்‌, 


810 சித்தர்ந்தம்‌ 


உலகத்தில்‌ உள்ள உயிருள்ள பொருள்களை மூன்று 
கப்‌ பிரிக்கலாம்‌. அவை தாவரம்‌, விலங்கினம்‌, மனித சமு 
தாயம்‌ ஆகியவை. தாவரங்கள்‌ தங்களுக்காகவே வாழ்‌ 
ன்றன. தாவரம்‌, விலங்கினங்களுக்கும்‌, மனிதர்களுக்‌ 
கும்‌ பயன்பட்டாலும்‌. இது அவை அறிந்து செய்யும்‌ உதவி 
அல்ல. அறியும்‌ ஆற்றல்‌ அவைகளுக்கு இல்லை. விலங்‌ 
இனம்‌, தாவரங்களை ப்போல்‌ தங்களுஃகாக வாழ்வதோடல்‌ 
லாமல்‌ தங்கள்‌ இனத்திற்காகவும்‌ வாழ்ன்றன. அதா 
வது அவைகள்‌ கூட்டம்‌ கூட்டமாகத்‌ தங்கள்‌ இனத்தோடு 
சேர்ந்து வாழ்கின்‌ மன. மனிதன்‌ விலங்கினங்களைப்போல்‌ 
தனக்காகவும்‌, தன்‌ இனத்திற்காகவும்‌ வாழ்வதோடல்லா 
மல்‌ வேறு ஒரு உண்மையையும்‌ உணர்ந்து அதன்படி வாழ 
முயல்‌ன்றான. அதாவது அவன்‌ தன்னுள்ளே மெய்ப்‌ 
பொருள்‌ ஒன்று குடிகொண்டிருப்பதை அறிந்து ௮3தாடு 
சேர்ந்து ஒன்றித்து நின்று தன்னுள்ளே அமைதிகாண 
முயல்கின்றான்‌. உலகில்‌ மனிதன்‌ தனக்காக வா 
வதால்‌ பொருளாதாமம்‌ வளர்ந்தது; தன்‌ இனத்தோடு 
சேர்ந்து வாழ்வதால்‌ அரசியல்‌ வளர்ந்தது, தன்னுள்ளே 
உள்ள பொருளோடு சேர்ந்துவாழ முயல்வதால்‌ சமயம்‌ 
வளர்ந்தது. அமெரிக்கர போன்ற நாடுகளில்‌ பொருளா 
தாரமும்‌ அரசியலும்‌ வளர்ந்தோங்கியிருந்தபோதிலும்‌ 
தம்முள்ளே அமைதி காணாமையால்‌ அங்குள்ளவர்கள்‌ 
இந்தியாவிற்கு வந்து நமது சமய நெறிகளைக்‌ கற்றுணர்ந்து 
அமைதிகாண முயல்கிறார்கள்‌. மனிதன்‌ தனக்காக வாழ்‌ 
வதோடல்லாமல்‌ தன்னுள்ளே உள்ள ஈசனோடு ஒன்றித்து 


வாழ முயல்வதைப்‌ பின்‌ வரும்‌ செய்புளில்‌ திருகாவுக்கரசர்‌ 
காட்டியுள்ளார்‌ :-- 


** என்னில்‌ ஆரும்‌ எனக்கினி யாரில்லை 

என்னிலும்‌ இனியான்‌ ஒருவன்‌ உளன்‌ 

என்னுள்ளே உயிர்ப்பாய்ப்‌ புறம்‌ போந்துபுக்கு 
என்னுள்ளே நிற்கும்‌ இன்னம்பர்‌ ஈசனே '? 

சமரச மனப்பாங்கு சமீபகால வளர்ச்சி என்று சிலர்‌ 


நினைக்னெறனர்‌. திருகாவுக்கரசரின்‌ சமரச நோக்கைப்‌ 
பின்வரும்‌ செய்யுட்கள்‌ தெரிவிக்கும்‌. (தொடரும்‌) 


அப்பர்‌ சுவர்மிகள்‌ 21] 


“ விரிவிலா அறிவினார்கள்‌ வேறொரு சமயஞ்‌ செய்து 
எரிவினாற்‌ சொன்னாரேனும்‌ எம்பிராற்கு ஏற்றதாகும்‌ 
பரிவினாற்‌ பெரியோரேத்தும்‌ பெருவேளூ பற்றநினானை 
மருவிதான்‌ வாழ்த்தியுய்யும்‌ வகையது நினை க்கின்றேனே?, 

“வாது செய்து மயங்கும்‌ மனத்தராய்‌ 

ஏது சொல்லுவீ ராகிலும்‌ ஏழைகாள்‌ 

யாதொர்‌ தேவரெனப்‌ படுவார்க்கெலாம 

மாதேவன்‌ அல்லால்‌ தேவர்‌ மற்றில்லையே”? 


தம்மைச்‌ சமண சமயத்தில்‌ புகுத்தி அறவுரைகள்‌ பல 
வற்றையும்‌ ஓதியுணரச்‌ செய்ததையும்‌ திருவருட்‌ கருணைச்‌ 
செயலாகவே திருநாவுக்கரசர்‌ எணணினார்‌ என்பது பின்‌ 
வரும்‌ செய்யுளிலிருந்து அறியலாம்‌ : 


“ஒதுவித்தரய்‌ முன்‌ அறவுரைகாட்டி அமணரொடே 
காதுவித்தாய்‌ கட்டநோய்‌ பிணி தீர்த்தாய்‌ கலந்தருளிப்‌ 
போதுவித்‌ தாய்‌ நின்பணி பிழைக்கிற்‌ புளியம்வளாரால்‌ 
மோதுவிப்பாய்‌ உகப்பாய்‌ முனிவாய்‌ கச்சியேகம்பனே?" 


இறைவனை அடைய நால்வகைப்‌ படிமுறைகள்‌ உண்டு 
என்றும்‌. அவை சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்‌ 
றும்‌, திருநாவுக்கரசர்‌ சரியை மார்க்கத்தில்‌ இறைவனை 
அடைந்தார்‌ என்றும்‌ கூறுவர்‌. இது ஓரளவு தான்‌ 
உண்மை. திருநாவுக்கரசர்‌ பாடல்களில்‌ கால்வகைப்படி 
முறைகளையும்‌ பார்க்கலாம்‌: “நிலை்பெறுமாறு எண்ணுதி 
யேல்‌ நெஞ்சே! நீ வா!" என்று தொடங்கும்‌ பாடலில்‌ 
சரியை, இரியை ஆயி மார்க்கங்கள்‌ வலியுறுத்தப்படுகன்‌ 
றன. 


“ஓட ம்பெனும்‌ மனையகத்துள்‌ உள்ளமே தகளியாக 
மடம்படும்‌ உணர்‌ நெய்யட்டி உயிரெனுந்திரிமயக்கி 
இடம்படு ஞானத்தீயால்‌ எரிகொள இருந்து நோக்கில்‌ 
கடம்பமர்‌ காளைதாதை கழலடி காணலாமே,” 


என்னும்‌ பாட்டில்‌ யோக ஞான மார்க்கங்கள்‌ இடம்‌ பெறு 
கின்றன. இவ்வாறே இக்கால்வகைப்‌ படி முறைகளும்‌ 
இருநாவுக்கரசர்‌ பாடல்களில்‌ விரவி வருகின்‌ றன. 


212 சித்தாந்தம்‌ 


டாக்டர்‌ சுவிட்சர்‌ என்ற மேல்‌ நாட்டுப்‌ பெரியார்‌ 
பழமையான இந்திய சிந்தனைகள்‌ யாவும்‌ மேலுலக வாழ்‌ 
வைப்‌ பற்றியே பேசுகின்‌ றன என்றும்‌, இவ்வுலக வாழ்க்‌ 
கைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை என்றும்‌, ஆத 
லால்‌ சமுதாயத்‌ தொண்டு மனப்பான்மை வளரவில்லை 
என்றும்‌ கூறினார்‌. இது ஓரளவு உண்மை. நம்‌. சமய 
குரவர்கள்‌ இறை பணியைத்தான்‌ பணியாகக்‌ கொண 
டார்கள்‌. செத்‌ தொண்டைத்தான்‌ தொண்டாகக்‌ கருதி 
னார்கள்‌. “என்‌ கடன்‌ பணி செய்து இடெப்பதே? என்ற 
இடத்திலும்‌, (தொண்டு செய்து நாளாறில்‌ கண்‌ இடந்து 
அப்பவல்லேன்‌ அல்லேன்‌? என்ற இடத்திலும்‌. சமயத்‌ 
தொண்டும்‌ சிவத்‌ தொண்டும்‌ தாம்‌ குறிக்கப்படுகன்‌ றன. 
மக்களுக்குத்‌ தொண்டு செய்து வரம்‌ புண்ணியத்தைப்‌ பசு 
புண்ணியம்‌ என்றும்‌ இறைவனுக்குத்‌ தொணடு செய்து 
வரும்‌ புண்ணியத்தைப்‌ பதி புண்ணியம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
எனினும்‌, 'அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌” 
“நடமாடும்‌ கோயில்‌ ஈம்பர்க்‌ கொன்று ஈயில்‌' என்று 
தொடங்கும்‌ திருமந்திரச்‌ செய்யுட்கள்‌ முதலியன மக்கட்‌ 
குச்‌ செய்யும்‌ அன்பையும்‌, தொண்டையும்‌ வற்புறுத்து 
கின்றன. ஒன்றை மட்டும்‌ நாம்‌ திட்ட வட்டமாகக்‌ கூற 
லாம்‌. கடவுள்‌ உணர்ச்சி யில்லாத சமூகத்‌ தொண்டு பாலை 
வனத்தை உழுவது போல்‌ பயனின்றிப்‌ போகும்‌. தற்‌ 
போது உலகத்தில்‌ காணப்படும்‌ வன்முறைச்‌ செயல்களுக்‌ 
கும்‌, அராஜகத்திற்கும்‌ முக்கிய காரணம்‌ கடவுள்‌ உணர்ச்‌ 
சியால்‌ வரும்‌ அமைதி யின்மையே என்று கூறலாம்‌. 
ஆகையால்‌ நம்‌ சமய அடிப்படையில்‌ துவங்கும்‌ பள்ளி 
களும்‌ மருத்துவமனைகளும்‌ மிகவும்‌ பயன்‌ அளிக்கும்‌ என்‌ 
பதிலும்‌ ஈம்‌ அப்பர்‌ பெருமான்‌ பெயரில்‌ துவக்க இருக்‌ 
கும்‌ குருகுலப்‌ பள்ளி காலத்திற்கேற்ற பணி எனபத 
லும்‌ ஐயமில்லை, தவத்திரு. சோமசுந்தரத்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌ தொண்டு வாழ்க! வளர்க/! 


(23-4-68 அன்று, திருவாமூரில்‌ நடந்த அப்பர்‌ சுவா 
மிகள்‌ குரு பூஜை விழாவில்‌ நிகழ்த்திய தலமை உரையின்‌ 
சுருக்கம்‌.) 


பிற செய்திகள்‌ 


அரியலூர்‌ மாணிக்‌ வாசக மன்றத்தின்‌ வெள்ளிவிழா 
30-6-08 முதல்‌ தொடங்கி நிகழ்ந்து வருகின்றது. 80-6-68 
காலை அருள்திரு. வித்துவான்‌ சோமசுந்தரத்தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ சைவப்‌ பெருகாவலர்‌ 
௮. நடேச முதலியார்‌ அவர்கள்‌ எட்டாந்திருமுறையும்‌ 
கம்பராமாயணமும்‌ என்னும்‌ பொருள்பற்றிப்‌' பே௫னார்‌. 
அன்றுமாலை புலவர்‌ சா. சிவப்பிரகாசம்‌ பிள்ள அவர்கள்‌ 
* மணிவாசகர்‌ மணிமொழிகள்‌ பற்றிப்‌ பேசினார்‌. வைத்‌ 
தீஸ்வரன்‌ கோயில்‌ சொக்கலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ இரு 
நெறிய தமிழ்ப்பாடலின்னிசையும்‌ நிகழ்ந்தது. ' 2-7-68 
முதல்‌ 5-7-68 முடிய திருமுருக கிருபானந்த வாரியார்‌ சுவா 
மிகள்‌ அவர்கள்‌ நால்வர்‌ சரித்திரங்களை முறையாக வீரி 
வுரையா ற்‌.றினார்கள்‌ . 


சென்னைச்‌ சிவனடியார்‌ திருக்கூட்டச்‌ சார்பில்‌ திருக்‌ 
கழுக்குன்‌ றத்தில்‌ 29 ஆம்‌ ஆண்டு ஆனிமகத்‌ திருமுறை 
இன்னிசைப்‌ பெருவிழா 29-6-68, 30-6-68, 1-7-68, 2-7-68 
நாட்களில்‌ மிகச்‌ சிறப்புற நிகழ்ந்தது. நான்கு நாட்களி 
லும்‌ தலவழிபாடு, திருமுறைப்‌ பெருவிழா, திருப்படிவிழா, 
திருமுறைப்‌ பேரவை ஆகியன மிகச்‌ சிறப்புற நிகழ்ந்தன. 
மதுரையாதினம்‌ அருள்‌ திரு சோமசுந்தர தேசிக பரமாச்‌ 
சாரிய சுவாமிகள்‌, திருப்போரூர்‌ ஸ்ரீமத்‌ சிதம்பர சிவஞான 
சுவாமிகள்‌, தவத்திரு அழகர்‌ அடிகள்‌, புலவர்‌ முருக 
வேள்‌ முதலிய பல பெருமக்கள்‌ கலந்து விழாவைச்‌ சிறப்‌ 
பித்தனர்‌. 


மாணிக்கவாசக சுவாமிகள்‌ விழா:-- காவேரிப்பாக்‌ 
கத்தை யடுத்த இராமாபுரத்தில்‌ மாணிக்க வாசக மன்றத்‌ 
தின்‌ சார்பீல மாணிக்கவாசக சுவாமிகளின்‌ ஆனிமகவிழா 
30-68-68. ஞாயிறன்று வெகு சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 


214 சித்தாந்தம்‌ 


பெற்றது. இம்முதலாண்டு விழாவினை இந்து அறநிலைய 
*1 இருக்கோயில்‌ ?! இங்களிதழ்‌ ஆசிரியர்‌ புலவர்‌ திரு. ௩. ரா. 
முருகவேள்‌ MK. A., 14. 0. ப. அவர்கள்‌ தொடக்கிவைத்‌ 
துச்‌ சொற்சொற்பொழிவாற்றினார்கள்‌. அன்று காலை 
மாணிக்கவாசகர்‌ திருவுருவப்படம்‌ நன்கு அலங்கரிக்கப்‌ 
பெற்று இருமுறை இன்னிசையுடன்‌ அன்பர்கள்‌ புடை 
சூழ திருவீதி உலாவந்தது. மாலை 6-90 மணியளவில்‌ 
1. தருமுறைச்‌ செல்வர்‌ இரு, இரத்தின சண்முகனார்‌ 
“ மாணிக்கவாசகர்‌ மாட்சி என்பது பற்றியும்‌ 2, திருவண்‌ 
ணாமலை தவத்திரு பெருமாள்‌ சுவாமி அடிகளார்‌ பிட்ட 
முது செய்த பித்தன்‌ ' என்பது பற்றியும்‌ 9. வித்துவான்‌ 
திரு. பி, மா. சோமசுந்தர முதலியார்‌ :' செம்பொற்றாளே 
சார்வான திருமனம்‌?” என்பது பற்றியும்‌ சொற்பொழிவு 
கள்‌ ஆற்ற விழா இனிது சிறைவேறியது. 


ஈம்‌ சமாசத்தோடு நெருங்கிப்‌ பழகயெ பேரன்பரும்‌ 
சென்னை பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்பேராசிரியருமா 
கய திரு. ௮. மு. பரமசிவானந்தம்‌ அவர்கள்‌ திருமகனார்‌ 
நிறைநாட்செல்வர்‌ மெய்கண்டானுக்கும்‌ கோடம்பாக்கம்‌ 
திரு. சொ. இராமதாசு அவர்கள்‌ திருமகளார்‌ நிறைநாட்‌ 
செல்வி சூரியாவுக்கும்‌ 27-6-68 அன்று திருமணம்‌ சிறப்‌ 
புற நிகழ்ந்தது. சமாசச்‌ சார்பில்‌ புதுமணமக்களுக்கு 
வாழ்த்திதழ்‌ வாசித்தளித்து சமாஜ முன்னாள்‌ செயலாளர்‌ 
இரு. கொ. நீ. சிங்காரவேல்‌ முதலியார்‌ அவர்கள்‌ வாழ்த்தி 
னார்கள்‌. புதுமணமக்கள்‌ நீடூழி நல்வாழ்வுபெற்று வாழ்க. 


௩ம்‌ சமாச நெடுகாளைய அன்பரும்‌ குமரி மாவட்டத்‌ 
தில்‌ சமாசப்பணிகளை ஊக்கமுற நடத்தித்‌ தருபவருமாய 
நாகர்‌ கோயில்‌ 6. வள்ளிநாயகம்‌ பிள்ளை B. &., 2. ௮. 


பிற செய்திகள்‌ 818 


திருமகளார்‌ நிறைநாட்செல்வி இலகவஇியம்மையாருக்கும்‌ 
சிவசைலம்‌ திரு. 8. 11. உலகநாதபிள்‌ ளை திருமகனார்‌ நிறை 
நாட்செல்வர்‌ சங்கரகாராயணனுக்கும்‌ 27-6-68 ல்‌ இரு 
மணம்‌ காகர்‌ கோயில்‌ மணமகளில்லத்தில்‌ சிறப்புற 
நிகழ்ந்தது. 


புதுமணம்‌ பெற்ற தம்பதிகள்‌ நின்‌ றசொல்லராய்‌ நீடு 
தோ .றினியராய்‌ எல்லா ஈநற்பேறுகளுமினிதுற்று என்றும்‌ 
நன்றுவாம பரமகல்யாணித்தாயொருபாகம்‌ கொண்ட 
பரமனின்னிணையடிகளை வணங்க வாழ்த்துன்றோம்‌. 


ஆடித்‌ திங்கட்‌ சிறப்பு நாள்கள்‌ 
(207-68) காத்திகை-மூர்‌ த்தி நாயனார்‌ விழா 
do புகழ்ச்சோழ நாயனார்‌ விழா 
8 (283-768) திருவா திரை-கூற்றுவ நாயனார்‌ விழா 
16 (817-68) சத்திரை-பெருமிழலைக்குறும்ப நாய 


a 


னார்‌ விழா 
17 ( 18-68) சுவாதி-சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
விழா 
0௦ 8௦ சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
விழா 
28 12--8--08) கேட்டை-கலிய நாயனார்‌ விழா 
0௦ 0௦ கோட்புலி நாயனார்‌ விழா 


மதுரைத்‌ இருவள்ளுவர்‌ கழகம்‌ 
சிவஞான போதச்‌ சொற்பொழிவுகள்‌ 
945-068 முதல்‌ 4-6-68 முடிய பன்னிரண்டு நாட்க 
ளில்‌ காவிரிப்பூம்‌ பட்டினம்‌ மேலையூர்‌ சிவராஜயோக மடத்‌ 
அத்‌ தலைவர்‌ தவத்திரு. மாணிக்கவாசக ஞானடேசிஃ சுவர 
மிகள்‌ அவர்களால்‌ சிவஞானபோதச்‌ சொற்பொழிவுகள்‌ 


216 சித்தாந்தம்‌ 


ஈடத்தப்பெற்றன. மு;தல்காள்‌ காலையில்‌ ஆலய வழிபாட்‌ 
டி.ன்பின்‌ ௬வாமிகள்‌ * மெய்கண்டார்‌ வசலாறு ' பற்றி விரி 
வுசை யாற்றினார்கள்‌. மாலையில்‌ திரு. ஜி, கலியாணம்‌ 
பிள்ள சுவாமிகளை அ௮றிமுசப்படுத்திவைக்தார்‌. திரு. க. 
பழனியப்ப பிள்ளை வரவேற்புரை கூற, திரு. ஒளவை அசை 
சாமிப்‌ பிள்ளை அணிந்துரை வழங்க, ஸ்ரீ மீனாட்டு சந்தபேசு 
வரர்‌ கோயில்‌ தருமகர்த்த குழுத்தலைவர்‌ இரு. ௮. சிதம்பர 
முதலியார்‌ தொடக்கவுரை யாற்றினார்கள்‌, சுவாமிகள்‌ சிவ 
ஞானபோ 5 முதல்‌ சூத்திரம்‌ பற்றி விசிவுசை செய்தருளி 
னார்கள்‌, பன்னிசண்டு நாட்களிலும்‌ பன்னிரண்டு சூத்தி 
சங்கள்‌ பற்றி முறையாகச்‌ சொற்பொழிவாற்றினார்கள்‌. 
இடையே ஒருநாள்‌ காஞ்டிபுசம்‌ லெஸ்ரீ ஞானப்பிசகாச தேசிக 
பரமாசாரிய சுவாமிகளும்‌, மற்றொருகாள்‌ பல்கலைக்கழகத்‌ 
அணைவேகதர்‌ இரு. கெ. பொ. மீனாட்செசும்கரணனார்‌ அவர்க 
ளும்‌ கலந்‌ இுகொண்டு பாராட்டுரை வழங்கினார்கள்‌. கடைசி 
காள்‌ கோயில்‌ கிர்வாக அதிகாரி திரு, சண்முக சுந்தரம்‌, பன்‌ 
னிரு திருமுறை மன்றம்‌ திரு, வால௫ப்பிசமணிய பிள்ளை, 
பண்டித இரு. முத.துசுவாமிப்‌ புலவர்‌ நூதலியோர்‌ சுவாமி 
களின்‌ அரும்பெரும்‌ தொண்டைப்‌ பற்றிச்‌ இறப்பித்துப்‌ 
பேூனார்கள்‌. இரூ. ஜி. கலியாணம்‌ பிள்ளை ஈன்றிகூறினார்‌, 
அன்றியவு திரு. கருமுத்து தியாகசாசச்‌ செட்டியார்‌ அவர்‌ 
களும்‌, அவர்களின்‌ தணைசியார்‌ திருமதி இராதா தஇயாகரா 
சன்‌ அவர்களும்‌ ௪வாமிகளை க்‌ தங்கள்‌ இல்லச்‌. துக்கழைத்‌.து 
விருந்தளித்து; அளவளாவி மூழ்க்கார்கள்‌. பன்னிரண்டு 
காட்களிலும்‌ மக்கள்‌ திரளாக வந்து சொற்பொழிவுகளைச்‌ 
கேட்டுப்‌ பெரும்‌ பயன்‌ பெற்றனர்‌. 


——:0:—— 


1967 நவம்பர்‌ மாதத்தில்‌ சமாலத்‌ தேர்வில்‌ 
வெற்றி பெற்றவர்கள்‌ விபரம்‌ வருமாறு;-- 


சைவப்‌ புலவர்‌ தேர்வு 


எண்‌ பெயர்‌ வகுப்பு 
1 161 ௧. தங்கேஸ்வரியம்மா, நாவலப்பிட்டி. I 
2 160 ௧. நல்லரத்தினம்‌, மட்டக்களப்பு 1 
3 171 ௮. புருடோத்தமன்‌, திருப்பனந்தாள்‌ 1 
4 189 மா. அமிர்தலிங்கம்‌, அண்டர்பந்தி 11 
5 166 த. சாந்தலிங்கம்‌, மாவலப்பிட்பு 11 
6 164 பொன்‌ தங்கவேலு டு [1 
7 172 மு. பாலசுப்பிரமணியன்‌, 
திருப்பனந்தாள்‌ 11 
8 170 இலிங்க பழனிச்சாமி, 
இராமலிங்கம்புதூர்‌ 11 
9 168 ச. இராமலிங்கம்‌, திருத்துளர்‌ 11 
10 159 வெ, தம்பிராசா, மட்டக்களப்பு Il 
11 168 2. பொற்பதி, நாவலப்பிட்டி. 111 
12 169 செ. விஜயம்‌. ' 43 11 
18 187 வே. இராசலட்சுமி, ,, 111 
14 155 வே, முத்துலிங்கம்‌, யாழ்ப்பாணம்‌ I11 
15 156 பொ. தெய்வேந்திரன்‌, Fi 111 


(திருமதி ௧. தங்கேஸ்வரியம்மா அவர்கள்‌ முதல்‌ 
வகுப்பில்‌ முதல்தரமாய்‌ வெற்றிபெற்றுள்ளதால்‌. அதற்‌ 
குரிய பரிசுத்தொகையாக ஈம்‌ சமாஜ அன்பர்‌ ஒருவர்‌ வைத்‌ 
துள்ள மூலதனத்திலிருந்து வரும்‌ வட்டித்‌ தொகையாகிய 
ரூ. 60/- (ஐம்பதினையும்‌) பரிசாகக்‌ கொடுத்துள்ளோம்‌ 
என்பதனை த்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌.) 


இளஞ்‌ சைவப்‌ புலவர்‌ தேர்வு 


எண்‌ பெயர்‌ வகுப்பு 


1 611 ௪. மரகதவல்லி; யாழ்ப்பாணம்‌ 111 
்‌ 615 2. காசிநாதர்‌, மட்டக்களப்பு 111 


614 9, கணபதிப்‌ பிள்ளை, மடிடக்களப்பு' 111 
626 இ. ௮. பாலூருட்டிணன்‌, 
இருப்பனந்தாள்‌ 111 


ட்‌] 62] சே. சாமித்தம்பி, ஞ்‌ 111 
4 616 பொ. கணபதிப்‌ பிள்ளை ,, 1901 
5 620 ௩ா. கணபதிப்‌ பிள்ளை ,, 111 
6 619 செ. சிவசம்பு i IIT 
V4 620 9. கண்மணி, நாவல்பட்டி 1961 
8 

9 


புரசைத்‌ இருநெறிக்‌ கழக 88 ஆம்‌ திங்கள்‌ வழிபாடு 
16-6-68 ஞாயிறு மாலை 4 மணிக்குத்‌ இருமயிலை மல்லீச்சு 
வரர்‌ திருக்கோயிலில்‌ சிறப்புற நிகழ்ந்தது. 


மேற்குறித்த கழகச்‌ சார்பில்‌ திருஞானசம்பந்தர்‌ திரு 
நாள்‌ 11-6-68 மாலையில்‌ புரசை வேம்படி. விநாயகர்‌ ஆல 
யத்தில்‌ சிறப்பு வழிபாடுகளுடன்‌ நிகழ்ந்தது. 


இருச்டு கரூரையடுத்த அரங்கநாதம்‌ பேட்டையில்‌ 
திருஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகள்‌ குருபூசை விழாவை 
29 ஆண்டு சிறப்புர டாத்தி வருகின்றனர்‌. இவ்யாண்‌ 
டும்‌ 11-6-88 ல்‌ குருபூசை சிறப்புற நிகழ்ந்தது. போத்த 
னூர்‌ தமிழ்ப்புலவா ப. மாணிக்கம்‌ அவாகள்‌ '*திருஞான 
சம்பந்தரும்‌ மங்கையர்க்கரசியாரும்‌'? என்பது பற்றிச்‌ 
சிறப்புறச்‌ சொற்பொழிவாற்‌,றினார்‌. 


இருசிரபுரச்‌ சைவ சித்தாந்த சபையில்‌ 11-6-68 ல்‌ 
“்‌ இருஞான சம்பந்தர்‌?” இருநாள்‌ கொண்டாடப்‌ பெற்‌ 
றது. இரு. இலஞ்சி. ௮. இ. முத்துக்குமாரசாமி அவர்‌ 
ட கள்‌ “ இருஞான சம்பந்தர்‌ '? என்ற தலைப்பில்‌ சொற்‌ 
பொழிவா ற்றினார்கள்‌. செயலாளர்‌ சிவப்பிரகாசம்‌ அவர்‌ 
கள்‌ நன்றிகூற இறைவாழ்த்துடன்‌ திருநாள்‌ நிறை 
வுற்றது. 


Printed at the Sengunthamithran Pross, 33,Armenian Streos, Madras 
by V. Sambandan, Edited by M. Arunachalam, M.A., and Published 
by S$. Satchidanandam Pillai, B.A., L.T.» for the Saiva Siddhantha 
Maha Samnjam, 12, Bast Mada 84.) Mylapore, Madras-4. i 


